"உன்‌ தேவனைச்‌ சந்திக்கும்படி அபயத்தப்படு" 
(ஆமோஸ்‌ 4 : 12) 


தவஎக்காளம்‌ 





வில்லியம்‌ கிரிம்ஷா (1708 - 1763) 


“இன்று நான்‌ மரிப்பேனானால்‌ எனக்குப்‌ பின்னால்‌ நான்‌ இந்த 
உலகத்தில்‌ விட்டுச்‌ செல்ல எனக்கு ஒரு பென்னி நாணயம்‌ கூட 
கலையாது” என்றும்‌ “நாம்‌ பெருமை பாராட்ட நமக்கு என்ன உள்ள நு” 
நமக்குள்ளதென்று நாம்‌ நினைப்பது நாம்‌ நம்‌ கர்த்தாவிடமிருந்து பெற்றுக்‌ 
கொண்டதொன்றல்லவா? கிருபையினாலே முற்றும்‌ இலவசமாக நாம்‌ 
இரட்சிக்கப்பட்டோம்‌. நான்‌ மரிக்கும்போ து ஒரு மாபெரும்‌ துயரமும்‌, ஒரு, 
பேரானந்த களிகூருதலும்‌ எனக்கு இருக்கும்‌. நான்‌ இந்த உலகத்தில்‌ இருந்து 


எனது வாழ்நாட்‌ காலத்தில்‌ நான்‌ என்‌ அருமை ஆண்டவர்‌ இயேசுவுக்கு 





Vol. No. 39 நவம்பர்‌ - டிசம்பர்‌ 2006 No. 11 to 12 


2 


எத்தனை சிறியதொன்றைச்‌ செய்தேன்‌ என்பதே அந்தக்‌ கவலையும்‌, என்‌ 
அருமை நேச கர்த்தர்‌ பாவியாகிய எனக்காக எத்தனைப்‌ பேரன்பைச்‌ 
செய்துவிட்டார்‌ என்பதே அந்த ஆனந்த களிகூருதலின்‌ சந்தோசமாகவும்‌ 
இருக்கும்‌. இந்த உலகத்தை நான்‌ என்‌ மரணத்தின்‌ மூலமாக என்றும்‌ 
நிரந்தரமாகக்‌ கடந்து செல்லுகையில்‌ எனது வாயில்‌ காணப்படும்‌ எனது 
கடைசி வார்த்தைகள்‌ “ “இதோ, அப்பிரயோஜனமான ஊழியன்‌ கடந்து 
செல்லுகின்றான்‌”” என்பதாகவே இருக்கும்‌ என்பது போன்ற பரிசுத்த மணி 
மொழிகளை உதிர்த்தவர்தான்‌ இந்த இதழின்‌ முகப்பு அட்டையில்‌ நாம்‌ 
காண்கின்ற தேவ மனிதர்‌ “வில்லியம்‌ கிரிம்ஷா'' என்பவராவார்‌. 18 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ முதன்மை ஸ்தானத்தில்‌ வாழ்ந்த ராட்சத தேவ மனிதர்களான 
ஜியார்ஜ்‌ விட்‌ஃபில்ட்‌, ஜாண்‌ வெஸ்லி என்ற இருவருக்கும்‌ உடனடி அடுத்த 
ஸ்தானத்தில்‌ வில்லியம்‌ கிரிம்ஷா வைத்துப்‌ போற்றப்படுகின்றார்‌. 


வில்லியம்‌ கிரிம்ஷா 1708 ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 3-ஆம்‌ நாள்‌ 
இங்கிலாந்து தேசத்திலுள்ள லங்காஷையர்‌ மாநிலத்திற்கு அருகிலுள்ள 
பிரிண்டல்‌ என்ற இடத்தில்‌ பிறந்தார்‌. விவசாயத்தையே தங்கள்‌ தொழிலாகக்‌ 
கொண்ட 1300 மக்கள்‌ ஜனத்தொகையைக்‌ கொண்ட பிரிண்டல்‌ கிராமத்திற்கு 
அருகில்‌ பிரஸ்டன்‌, சோர்லி, பிளாக்பர்ன்‌ என்ற மூன்று தொழிற்சாலை 
பட்டணங்கள்‌ இருந்தன. கிரிம்ஷாவுடைய தகப்பனார்‌ யார்‌? அவருடைய 
தாயார்‌ யார்‌? அவருடன்‌ பிறந்த அவருடைய சகோதரர்கள்‌, சகோதரிகள்‌ 
எத்தனை பேர்கள்‌? என்ற எந்த விபரமும்‌ நமக்குக்‌ கிடைக்கவில்லை. 
அப்படியே கிரிம்ஷாவுடைய இளமைப்‌ பருவம்‌, கல்வி போன்ற 
காரியங்களைக்‌ குறித்த விபரமான தகவல்களும்‌ இல்லாதிருக்கின்றது. 
பிளாக்பர்ன்‌ மற்றும்‌ ஹெஸ்க்கத்‌ என்ற இடங்களில்‌ படித்த அவர்‌ 
கேம்பிரிட்ஷ்க்கு அருகிலுள்ள கிறிஸ்து கல்லூரியில்‌ படித்து பி.ஏ. 
பட்டதாரியானார்‌ என்ற விபரம்‌ சேகரிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி. அவர்‌ ஒரு 
மாணவனாகவும்‌, இளைஞனாகவும்‌ கல்விச்‌ சாலைகளில்‌ கல்வி பயின்ற 
நாட்களில்‌ அவருடைய நடத்தை, குணாதிசயம்‌ போன்ற காரியங்களைக்‌ 


குறித்த தகவல்கள்‌ இல்லை. 


17.31 அம்‌ அண்டு வில்லியம்‌ கிரிம்ஷா ரோச்டேல்‌ என்ற இடத்தில்‌ உதவி 
குருவானவராக நியமனம்‌ பெற்றார்‌. தன்‌ ஆண்டவருடைய மகிமையின்‌ 
சுவிசேஷத்திற்கு ஒரு ஸ்தானாதிபதி ஆகின்றோம்‌, தன்‌ அண்டவருக்கும்‌, 
அழிந்து போகும்‌ அத்துமாக்களுக்கும்‌ தான்‌ எத்தனையான உத்திரவாதத்துடன்‌ 
பரிசுத்த பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும்‌ என்ற எந்த ஒரு உணர்வும்‌, 


3 


எண்ணமும்‌ துளிதானும்‌ இல்லாமல்‌ உலகப்பிரகாரமாக நல்ல வசதிகளோடும்‌, 
சுகபோகமாகவும்‌ வாழ வகைசெய்யும்‌ ஒரு நல்ல உத்தியோகம்‌ பூவுலகில்‌ 
அகிர்ஷ்டவசமாகத்‌ தனக்குக்‌ கிடைத்துக்‌ கொண்டிருப்பதாக மற்ற உலகப்‌ 


பிரகாரமான குருவானவர்களைப்‌ போல அவர்‌ நினைத்துக்‌ கொண்டார்‌. 


ரோச்டேல்‌ என்ற இடத்தில்‌ உதவி குருவானவராக நியமனம்‌ பெற்ற 
கிரிம்ஷா எதோ காரணமாக பணி செய்யக்கூடாமல்‌ 1731 ஆம்‌ அண்டு 
செப்டம்பர்‌ மாதத்திலேயே ட்றாட்மார்டன்‌ என்ற இடத்திற்கு மாற்றம்‌ 
செய்யப்பட்டார்‌. ரோச்டேல்‌ என்ற இடத்திற்கும்‌ லீட்ஸ்‌ என்ற இடத்திற்கும்‌ 
இடையில்‌ உள்ள அழகு குலுங்கும்‌ பசுமைப்‌ பள்ளத்தாக்குத்தான்‌ 
ட்றாட்மார்டன்‌ என்ற இடமாகும்‌. நீராவிரயில்‌ அந்த இடத்திற்கு வராத காலம்‌ 
வரை அந்த இடம்‌ தன்னளவில்‌ நிகரற்ற அழகுடன்‌ விளங்கிக்‌ கொண்டி ருந்தது. 
ட்றாட்மார்டன்‌ என்ற அந்த இடத்தில்‌ வில்லியம்‌ கிரிம்ஷா 11 அண்டு 
காலமாகத்‌ தங்கியிருந்து தேவப்‌ பணி புரிந்தார்‌. அங்கு தங்கியிருந்த 
காலத்தில்தான்‌ கிரிம்ஷாவின்‌ ஆவிக்குரிய சரித்திரம்‌ முற்றுமாக மாற்றம்‌ 
- அடைந்தது. ட்றாட்மார்டன்‌ என்ற இடத்திற்கு வந்த மூன்றாம்‌ ஆண்டில்‌ 
அதாவது 1734 அம்‌ அண்டு அவர்‌ தனது அத்துமாவைக்‌ குறித்தும்‌, தனது 
கரத்தின்‌ கீழ்‌ உள்ள தனது சபையின்‌ மக்களின்‌ ஆத்துமாக்களைக்‌ குறித்தும்‌ 
ஆழமாகச்‌ சிந்திக்க ஆரம்பித்தார்‌. அதின்‌ காரணமாக அவரது 
வெளிப்படையான வாழ்க்கையில்‌ ஒரு பெரிய மாற்றம்‌ காணப்பட்டது. 
அதைத்‌ தொடர்ந்து அதுகாலம்‌ வரை அவரது வாழ்க்கையை முழுமையாக 
ஆக்ரெமித்திருந்த வேட்டையாடுதல்‌, மீன்‌ பிடித்தல்‌, சீட்டாட்டம்‌, 
விருந்துக்களிப்பு, கேளிக்கை கொண்டாட்டம்‌ போன்றவற்றை விட்டுவிட்டு 
தனது சபை மக்களை சந்திக்க ஆரம்பித்து கிறிஸ்தவ பக்தி வாழ்வின்‌ 
அத்தியாவசியத்தை அவர்களுக்கு மிகவும்‌ அழமாக வற்புறுத்திச்‌ 
சொன்னதுடன்‌, தானும்‌ அதை முழுமையாக விசுவாசிப்பதாகக்‌ கூறினார்‌. 
அந்த நாட்களில்‌ அவர்‌ தேவ சமூகத்தில்‌ அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்‌. 
ஆம்‌, தினமும்‌ நான்கு தடவைகள்‌ அவர்‌ ஆண்டவருடைய பாதங்களில்‌ 
விழுந்து மன்றாடத்‌ தொடங்கினார்‌. அந்த மாட்சியான தேவ 
சமூகப்பழக்கத்தை அவர்‌ தனது வாழ்வின்‌ கடைசி நாட்கள்‌ வரை கை விடவே 
இல்லை. 

கிறிஸ்தவ மார்க்கத்தின்‌ அடிப்படை சத்தியங்களான 
்‌ கிருபையினாலே விசுவாசத்தைக்‌ கொண்ட இரட்சிப்பு'' 


“விசுவாசத்தினாலே நீதிமானாகுதல்‌'' “இயேசு கிறிஸ்துவின்‌ மூலமாக உள்ள 


4 


ய்‌ 


இலவச பாவ மன்னிப்பு” ' "பரிசுத்த ஆவியானவரின்‌ புதிதாக்கும்‌ வல்லமை” 
போன்ற எதையும்‌ அந்த நாட்களில்‌ கிரிம்ஷா முற்றும்‌ அறியாதிருந்தார்‌. அவர்‌ 
உதவி குருவானவராக பணி செய்த ரோச்டேல்‌ திருச்சபையின்‌ தலைமைப்‌ 
போதகர்‌ டாக்டர்‌ டன்ஸ்டர்‌ என்பவரிடமிருந்து ஒரு சில கிறிஸ்தவ 
புத்தகங்களை அவர்‌ வாங்கி வாசித்தபோதினும்‌ அவைகள்‌ அவர து 
அவிக்குரிய தேவைக்கு ஏற்றதாக அவருக்குக்‌ காணப்படவில்லை. 
கொர்நேலியூவை பேதுரு அப்போஸ்தலனும்‌, அப்பொல்லோவை ஆக்கில்லா, 
பிரிஸ்கில்லாளும்‌ தேவனுடைய வழியை மிகவும்‌ பூரணமாக வெளிப்படுத்திக்‌ 
காண்பித்தது போல நமது கிரிம்ஷாவை அவிக்குரிய சத்தியத்தின்‌ பாதையில்‌ 
வழிகாட்டி அழைத்துச்செல்ல எவருமே இல்லை. ஆனால்‌, அவர்‌ 
தேவனுடைய ஒளியை உத்தமத்தோடு தேடிக்கொண்டே இருந்தார்‌. அவர்‌ 
தேடிய ஒளி அவர்‌ விரும்பியவாறு உடனே வராதபோதினும்‌ கட்டாயம்‌ வரவே 
வந்தது. தமஸ்குவில்‌ உள்ள யூதாவின்‌ வீட்டில்‌ அப்போஸ்தலனாகிய பரிசுத்த 
பவுல்‌ அதிகமாக ஜெபித்துக்‌ கொண்டிருந்தது போல கிரிம்ஷாவும்‌ 
ஊக்கத்தோடே ஜெபித்துக்கொண்டிருந்தபடியால்‌ அவரது ஜெபம்‌ 
கேட்கப்பட்டது. தேவன்‌ அவருக்கு உதவி செய்தார்‌. கிரிம்ஷா, தேவனுடைய 
திருவுளச்‌ சித்தத்தை மாத்திரமே செய்யும்படியான உத்தமமான 
மனமுடையவனாக இருந்தபடியால்‌ அவர்‌ தமது அடியானுக்கு தமது 
வார்த்தையின்படி “ அவருடைய சித்தத்தின்படி செய்ய 
மனதுள்ளவனெவனோ அவன்‌ இந்த உபதேசம்‌ தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதோ........... ... என்று அறிந்து கொள்ளுவான்‌ ”” (யோ 7 : 17) 
என்ற தமது வசனத்தை கிரிம்ஷாவுக்கு உறுதிப்படுத்திக்‌ கொடுத்தார்‌. 


கிரிம்ஷாவுடைய வாழ்வில்‌ ஒளிக்கும்‌, இருளுக்குமான போராட்டம்‌ 
அநேக அண்டு காலம்‌ நீடிப்பது போலக்‌ காணப்பட்டது. அது நீண்ட கால 
காலதாமதமாக நமக்குத்‌ தெரிந்தாலும்‌ அந்த தேவ மனிதர்‌ எந்த ஒரு வெளி 
உலக மனிதரின்‌ ஒத்தாசையின்றி முற்றும்‌ தானாகவே தனித்த நிலையில்‌ தனது 
ஆவிக்குரிய போராட்டத்தை சந்தித்தார்‌ என்பதை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. 
அந்த அவிக்குரிய போராட்டம்‌ மெதுவாக அவரில்‌ 
நடைபெற்றுக்கொண்டி ருந்த போதினும்‌ அது உறுதியாகவும்‌, நிச்சயமாகவும்‌ 
முன்‌ சென்று கொண்டிருந்தது. இந்தச்‌ சமயத்தில்‌ அவரது மனைவியார்‌ 
நோய்வாய்ப்பட்டு தனது 4 அண்டுகள்‌ குடும்ப வாழ்விற்குப்‌ பின்னர்‌ இரண்டு 
குழந்தைகளை விட்டுவிட்டு மரித்துப்‌ போனார்கள்‌. மனைவியின்‌ 
பிரிவினாலுண்டான கொடிய வியாகுலம்‌ நமது தேவ மனிதர்‌ கிரிம்ஷாவை 
அவரது அன்பின்‌ ஆண்டவரோடு இன்னும்‌ ஆழமாக நெருங்கி ஜீவிக்க 


5 


வழிவகுத்துக்‌ கொடுப்பதாக இருந்தது. இந்தச்‌ சமயத்தில்‌ '“பியூரிட்டான்‌”' 
(Puritan)தேவ பக்தர்களான தாமஸ்‌ புரூக்ஸ்‌ என்பவர்‌ எழுதிய 
“சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிரானசிறந்த பரிகாரங்கள்‌” மற்றும்‌ ஜாண்‌ 
ஓவன்‌ என்பவர்‌ எழுதிய “*“நீதிமானாகுதல்‌”” என்ற இரண்டு அருமையான 
புத்தகங்கள்‌ அவர து கரங்களுக்குக்‌ கிடைத்தன. அவைகள்‌ அவருக்கு மிகவும்‌ 
பயனுள்ளதாகவும்‌ தனது நீண்ட கால ஆவிக்குரிய போராட்டத்திற்கு நிரந்தர 
முற்றுப்புள்ளி வைப்பதாகவும்‌ அமைந்தது. அதின்‌ பின்னர்‌ இரிம்ஷா, 
“என்னைப்‌ பின்பற்றுகிறவன்‌ இருளிலே நடவாமல்‌ ஜீவ ஒளியை 
அடைந்திருப்பான்‌'' (யோவான்‌ 8:12) என்ற பூரண அவிக்குரிய தெளிவுக்குள்‌ 
வந்து சேர்ந்தார்‌. அவருடைய கண்களிலிருந்து செதிள்கள்‌ முழுமையாக 
உதிர்ந்து விழுந்துவிட்டன. கர்த்தருக்குத்‌ துதி உண்டாவதாக. தேவனுடைய 
சத்தியத்தை கிரிம்ஷா முழுமையாக அறிந்து உணர்ந்து கொண்டார்‌. அவர்‌ 
அறிந்த சத்தியம்‌ அவரை விடுதலையாக்கிற்று. 


மனந்திரும்பாத, ஜென்ம சுபாவமுடைய, உலக மனிதனாக, கேட்டின்‌ 
மகனாக ட்றாட்மார்டன்‌ என்ற திருச்சபைக்குள்‌ நுழைந்த இரிம்ஷா, 
கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டியாக, தன்‌ அன்பின்‌ ஆண்டவரை “அப்பா, 
பிதாவே” என்றழைக்கும்‌ புத்திர சுவீகாரத்தின்‌ அதிகாரத்தைப்‌ பெற்ற பரிசுத்த 
தேவ மனிதராக மாற்றமடைந்து காணப்பட்டார்‌. அங்கு அவர்‌ அண்டவரின்‌ 
பாதங்களில்‌ கற்றுக்கொண்ட பரலோகப்‌ பாடங்களை அவர்‌ தனது வாழ்வின்‌ 
கடைசி வரை மறக்கவே இல்லை. “ஜெபம்‌, சோதனை, வேதாகமம்‌, தியானம்‌ 
ஒருவனை தேவனுடைய மகிமையின்‌ சுவிசேஷத்தின்‌ உண்மையுள்ள 
ஊழியக்காரனாக மாற்றுகின்றது” என்று கூறிய ராட்சத தேவ மனிதர்‌ 
மார்ட்டின்‌ லூத்தரின்‌ வார்த்தைகளை நமது வில்லியம்‌ கிரிம்ஷா என்ற பரிசுத்த 
குருவானவரின்‌ வாழ்க்கை மெய்ப்பிப்பதாக இருந்தது. 


தனது அவிக்குரிய போராட்டத்தில்‌ தேவனுடைய வார்த்தைகளின்‌ 
வல்லமையைக்‌ குறித்த கிரிம்ஷாவின்‌ சாட்சியானது நம்மை ஆச்சரியத்தில்‌ 
ஆழ்த்துவதாகவும்‌ நம்மைப்‌ போதனையடையச்‌ செய்வதாகவும்‌ 
இருக்கின்றது. அநேகரைப்‌ போல அவரும்‌ ஆரம்பத்தில்‌ வேதாகமத்தை ஏதோ 
ஒரு புதிய புத்தகம்‌ போலவே தனது உள்ளத்தில்‌ எண்ணிக்கொண்டடார்‌. 
ஆனால்‌, பின்‌ வந்த நாட்களில்‌ தேவனுடைய வார்த்தைகளுடன்‌ அவர்‌ 
சஞ்சரித்து அதின்‌ வல்லமையை தன்னளவில்‌ உணர்ந்து கொண்ட நாட்கள்‌ 
ஒன்றில்‌ ஒரு நண்பனிடம்‌ “தேவன்‌ தம்முடைய வேதாகமத்தை பூவுலகிலிருந்து 
பரலோகத்திற்கு எடுத்துக்‌ கொண்டு அதற்கு மாறாக தனக்கு வித்தியாசமான 


6 


மற்றொன்றை அனுப்புவாரானால்‌ அது தனக்கு புதிதாக இருக்கா து'' என்று 
கூறினார்‌. உண்மைதான்‌, ஒரு மனிதன்‌ கிறிஸ்துவுக்குள்‌ புது சிருஷ்டியாகி 
விட்டால்‌ பழையவைகள்‌ ஒழிந்து எல்லாம்‌ புதிதாகிவிடுகின்றன. 


ற்றாட்மார்டன்‌ திருச்சபையிலுள்ள மக்கள்‌ தங்கள்‌ குருவானவரின்‌ 
புதிய ஆவிக்குரிய வாழ்வின்‌ மாற்றத்தை துரிதமாகவே கண்டு 
கொண்டுவிட்டார்கள்‌. அவருடைய ஆவிக்குரிய போராட்டத்தின்‌ ஆரம்ப 
கால நாட்கள்‌ ஒன்றில்‌ ஒரு ஏழைஸ்திரீ தனது ஆத்துமாவின்‌ மனக்கிலேசத்தில்‌ 
அவரண்டை சென்று தனது கவலையை அவரிடம்‌ சொன்னபோது “சூசன்‌, 
நான்‌ உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவதென்று எனக்கு ஒன்றும்‌ 
தெரியவில்லை. காரணம்‌, நானும்‌ உங்களுடைய மன நிலையில்‌ நானே 
நிம்மதியடைய இப்பொழுது வழி தேடிக்‌ கொண்டி ருக்கின்றேன்‌. நாம்‌ 
இருவரும்‌ அண்டவருடைய இரக்கத்தில்‌ நம்பிக்கை வைப்போமானால்‌ 
அதைப்‌ போன்ற மோசம்‌ நமக்கு எங்கும்‌ கிடையாது”” என்று சொன்னார்‌. 
அந்த ஸ்திரீயைப்‌ போல மேரி ஸ்கோல்‌ஃபீல்ட்‌ என்ற மற்றொரு அம்மையார்‌ 
வந்து கிரிம்ஷாவுடைய தேவ ஆலோசனையைக்‌ கேட்டபோது “மேரி, நீங்கள்‌ 
சுமந்துகொண்டிருக்கும்‌ அந்த துயரமான எண்ணங்களை எல்லாம்‌ அப்பால்‌ 
வீசி எறிந்து போட்டு உலகத்தில்‌ சந்தோசம்‌ கொண்டாடும்‌ கூட்டத்தோடு 
நீங்களும்‌ போய்ச்‌ சேர்ந்து கொண்டு சந்தோசமாயிருங்கள்‌. உங்கள்‌ 
உள்ளத்தின்‌ வேதனையிலிருந்து நீங்களே உங்களைப்‌ பிரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
அப்படிச்‌ செய்வீர்களானால்‌ காலப்போக்கில்‌ எல்லாம்‌ சரியாகிவிடும்‌”” என்று 
சொன்னார்‌. அண்டவரை தனது வாழ்வின்‌ சொந்தமாக்கிக்‌ கொண்ட தனது 
பின்‌ நாட்களில்‌ கிரிம்ஷா மேற்கண்ட மேரியின்‌ வீட்டிற்குச்‌ சென்று ““ஓ மேரி, 
குருடருக்கு வழிகாட்டும்‌ குருட்டுத்‌ தலைவனாக நான்‌ இருந்த நாட்களில்‌ 
உங்களை உலகத்தின்‌ மாய சந்தோசங்களை அனுபவிக்கும்‌ உலக மக்களின்‌ 
கூட்டத்தில்‌ சேர்ந்து உங்கள்‌ துயரங்களைப்‌ போக்கும்படியாக உங்களுக்கு 
எத்தனை மதிகெட்ட ஆலோசனை சொன்னேன்‌”' என்று கூறிதனது கொடிய 
தவறை ஒப்புக்கொண்டார்‌. இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள்‌ கிரிம்ஷா 
ஆண்டவருடைய மெய்யான இரட்சிப்பின்‌ பாத்திரமாக மாறியதும்‌ வெளி 
உலகுக்குத்‌ தெரிய வந்தது. தேவ சமூகப்‌ பிரசன்னம்‌ நிலைத்து நிற்கும்‌ 
உண்மையான இரட்சிப்பின்‌ காரியத்தை இந்த உலகத்தில்‌ எதுவும்‌ மறைக்க 
கூபாது என்பதை இது நமக்குப்‌ புலப்படுத்துகின்றது. 


ட்றாட்மார்டன்‌ திருச்சபையில்‌ இருந்த நாட்களில்‌ கிரிம்ஷா கடந்து 
சென்ற துயரத்தின்‌ பாதை அத்தனை இலகுவானதல்ல. அவருடைய அன்பான 


7 


மனைவியின்‌ மரணம்‌ அவரை உலுக்கி எடுத்துவிட்டது. அவரை 
ஆட்கொண்ட அவரது பரம குயவனார்‌ அவரை உபத்திரவத்தின்‌ குகையில்‌ 
பழுக்கக்‌ காய்ச்சி அவரைத்‌ தமது பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக எப்படி 


எப்படி வனைய வேண்டுமோ அந்தவிதத்தில்‌ வனைந்து எடுத்துவிட்டார்‌. 


ஹாவொர்த்‌ திருச்பையில்‌ குருவானவர்‌ கஇரிம்ஷாவின்‌ 
மகத்தான தேவ ஊழியம்‌ 


ஒரு நூறாண்டு காலத்திற்கு முன்னர்‌ ஹாவொர்த்‌ என்ற இடம்‌ எந்த ஒரு 
குருவானவரும்‌ சென்று தேவ ஊழியம்‌ செய்ய முடியாத அளவிற்கு 
கடினமானதும்‌, அநாகரீகமானதொரு இடமாகவும்‌ இருந்தது. 
 நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌'' என்றதொரு புத்தகம்‌ கூட அந்த இடத்தைக்‌ குறித்து 
“பாழான அவாந்தர வெளி”' என்று வர்ணித்திருந்தது. அது ஒரு ஒடுக்கமான 
நீண்டதொரு கிராமமாகும்‌. அதின்‌ வீடுகள்‌ எல்லாம்‌ பழுப்பு நிறக்கற்களால்‌ 
கட்டப்பட்டவைகளாக இருந்தன. அந்தக்‌ கிராமத்திற்குச்‌ செல்ல 
வேண்டுமானால்‌ அதற்குக்‌ கீழாக உள்ள எப்டன்‌ பாலத்திலிருந்து செங்குத்தாக 
ஏறிச்செல்ல வேண்டும்‌. அதின்‌ செங்குத்து உயரத்தைக்‌ காண்போர்‌ 
எவராயினும்‌ அந்த ஊருக்கு சக்கரங்களால்‌ இயங்கும்‌ எந்த ஒரு வாகனமும்‌ 
சமீப கால நாட்களில்தான்‌ சென்றிருக்க வேண்டும்‌ என்று உடனே கண்டு 
கொள்ளுவார்கள்‌. உண்மைதான்‌, அதைக்‌ குறித்து ஒரு சுவையான சம்பவம்‌ 
கூட உண்டு. அதாவது, முதன்‌ முதலாக ஹாவொர்த்‌ கிராமத்திற்கு நான்கு சக்கர 
வாகனம்‌ ஒன்று சென்றவுடன்‌ அதைக்‌ கண்ணுற்று ஆச்சரியமடைந்த அந்தக்‌ 
கிராமவாசிகள்‌ அந்த வாகனத்தை ஒரு மிருகம்‌ என்று எண்ணிக்கொண்டு அது 
தின்பதற்காக வைக்கோலை கொண்டு வந்து அதற்கு முன்பாகப்‌ 
போட்டார்களாம்‌. அந்தவிதமான அநாகரீகமான கிராமத்‌ திருச்சபையில்தான்‌ 
நமது குருவானவர்‌ வில்லியம்‌ கிரிம்ஷா அவர்கள்‌ சிலுவைக்‌ கொடியை ஏற்றி 
வைப்பதற்காக தனது காலடி தடம்‌ பதித்தார்கள்‌. கற்பனை கூட செய்து பார்க்க 
முடியாத அளவிற்கு அத்தனையான இருள்‌ சூழ்ந்த கிராமமாக அது 
காணப்பட்டது. 


மனந்திரும்பாத சூழ்நிலையில்‌ குருத்துவ ஊழியம்‌ செய்த 
ட்றாட்மார்டன்‌ கிராமத்தில்‌ அவர்‌ செய்ததைப்‌ போல இல்லாமல்‌ ஹாவொர்த்‌ 
கிராமத்தில்‌ முற்றும்‌ வித்தியாசமானதொரு விதத்தில்‌ தனது தேவப்‌ பணியை 
ஆரம்பித்தார்‌. முரட்டுத்தனமான, நாகரீகமற்ற தனது திருச்சபையின்‌ 
மக்களுக்கு கிறிஸ்து இரட்சகரின்‌ மகிமையின்‌ சுவிசேஷத்தை மிகவும்‌ 
எளிமையான, விளங்கிக்கொள்ளும்‌ விதத்தில்‌ தேவாலயத்தில்‌ 


6 


பிரசங்கித்ததுடன்‌ அதைத்‌ தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளையும்‌ அவர்‌ 
சந்திக்கத்‌ தொடங்கினார்‌. அவருடைய பிரசங்கம்‌ நான்கு சுவர்களைக்‌ 
கொண்ட. தனதுதேவாலயத்துக்குள்‌ மாத்திரம்‌ அடங்கி ஓய்ந்துவிடவில்லை. 
தம்முடைய சபையின்‌ மக்களைக்‌ கூட்டமாக தெருக்களிலே, ஒரு 
அறையிலோ, ஒரு வயலிலோ, தானியக்‌ கழஞ்சிய கூடத்திலோ, ரஸ்தா 
லாங்களிலோ, கற்கள்‌ வெட்டி எடுக்கப்படும்‌ சுரங்கத்திலோ அவர்‌ 
_ கண்டுவிட்டால்‌ உடனே பிரசிங்கிக்கத்‌ தொடங்கிவிடுவார்‌. வீடு வீடாகச்‌ 
சென்ற அவர்‌ மக்களுடன்‌ உலகப்பிரகாரமான காரியங்களைப்‌ பேசி சிரித்து 
வேடிக்கையாக பொழுது போக்காமல்‌ சபை மக்களின்‌ அத்துமத்தின்‌ 
காரியத்திலேயே கண்ணும்‌ கருத்துமாகவிருந்தார்‌. அவர்‌ சென்ற 
இடமெல்லாம்‌ தனது பரம எஜமானரையும்‌ தன்னுடன்‌ அழைத்துச்‌ சென்று 
மக்களிடத்தில்‌ அவர்களின்‌ விலையேறப்பெற்ற அத்துமாக்களைக்‌ குறித்து 
மிகவும்‌ தெளிவாகவும்‌ விளக்கமாகவும்‌ எடுத்துரைத்தார்‌. 


அவர்‌ தம்முடைய ஹாவொர்த்‌ தேவாலயத்தில்‌ திருச்சபை மக்களுக்கு 
ஆராதனை நடத்திய பரிசுத்த பாங்கு கண்கொள்ளாக்‌ காட்சியாகும்‌. அந்த 
ஆராதனைகளில்‌, ஜீவன்‌ இருந்தது, பரிசுத்த அக்கினியின்‌ அனல்‌ இருந்தது, 
சத்தியத்தின்‌ சாட்சி இருந்தது. அதின்‌ காரணமாக மற்ற தேவாலயங்களில்‌ 
நடக்கும்‌ ஆராதனைகளுக்கும்‌ ஹாவொர்த்‌ ஆலயத்தில்‌ நடக்கும்‌ 
ஆராதனைகளுக்கும்‌ மலைக்கும்‌ மடுவுக்குமுள்ள வித்தியாசம்‌ காணப்பட்டது. 
ஹாவொர்த்‌ தேவாலயத்தில்‌ அங்கு ஆராதனையில்‌ பயன்படுத்தப்பட்ட ஜெப 
புத்தகம்‌ ஒரு வித்தியாசமான புத்தகமாக காட்சியளித்தது. பிரசங்க பீடம்‌ 
மக்களுக்கு எத்தனை பரிசுத்த பய உணர்வை ஏற்படுத்தியதோ அதே உணர்வை 
வேதபாடங்கள்‌ வாசிக்கப்பட்ட பீடமும்‌ உண்டாக்கியது. வில்லியம்‌ 
இரிம்ஷாவின்‌ வாழ்க்கையைக்‌ கவனித்த மிட்ல்ட்டன்‌ என்பவர்‌ ““ஹாவொர்த்‌ 
தேவாலயத்தில்‌ கிரிம்ஷா ஆராதனையை நடத்தும்‌ பரிசுத்த ஒழுங்கு, 
விசேஷமாக கர்த்தருடைய இராப்போஜனம்‌ பறிமாறப்பட்ட 
ஆராதனைகளை அவர்‌ கையாண்டவிதம்‌ அற்புதமாகும்‌. அந்த ஆராதனை 
சமயங்களில்‌ அவருடைய பாதங்கள்‌ தேவாலயத்தின்‌ தரையில்‌ இருப்பதாகக்‌ 
காணப்பட்ட போதினும்‌ அவரது ஆத்துமா பரலோகத்தில்‌ இருப்பதாகவே 
காணப்பட்டது. தேவனுடைய செய்தியை மக்களுக்குக்‌ கொடுப்பதற்கு 
முன்பாக அவர்‌ தேவனுக்கு நேராக ஏறெடுத்த ஜெபமானது பலி பீடத்தின்‌ 
கொம்புகளை அவர்‌ உறுதியாகப்‌ பற்றிப்பிடித்துக்‌ கொண்டு கர்த்தர்‌ 
பரத்திலிருந்து இறங்கி வந்து தமது ஜனத்தின்‌ மேல்‌ ஆசீர்வாதத்தைப்‌ 
பொழிந்தாலொழிய தான்‌ பிடித்த பலிபிடத்தின்‌ கொம்புகளை 


9 


்‌ ி (3 ்‌ ப உ ட ௫ 

6 ந்நிலையிலும்‌ விடப்போவதில்லை என்று அவர்‌ கர்த்தாவோடு போராடும்‌ 
ந்‌ பூ ப . 4 

பாவனையில்‌ காணப்பட து! என்று அவர்‌ கின்றார்‌, தனக்கு (முன்பாக 

அமர்ந்திருந்த வரமான தி சபை மக்களுக்கு அவர்‌ தேவனுடைய 

சத்தியத்தை உள்ளமுர முழு இருதயத்தோடும்‌, தெளிவான 

விளக்கங்களோடு பகிர்ந்துகொண்ட விதமானது அநேகமாக அவர்கள்‌ 


ர்‌ 


அனைவரையும்‌ கண்ணீர்‌ விட வைத்தது'' என்று அவர்‌ தொடர்ந்து 
கூறுகின்றார்‌. தனது காலத்தில்‌ வாழ்ந்த இதர தேவ ஊழியர்களைக்‌ காட்டிலும்‌ 
தனது பிரசங்கத்திற்கு ஏற்றாப்போல வாழ்ந்த கிரிம்ஷாவின்‌ திறிஸ்தவ 
வாழ்க்கை விசேஹித்ததாகவிருந்தது. தேவனுடைய மகிமையின்‌ 
சுவிசேஷத்தின்‌ மேன்மையை அலங்கரித்து நின்ற அவர்‌, அவரைக்‌ காணும்‌ 
அனைத்துக்‌ கண்களுக்கும்‌ அழகாக விளங்கினார்‌. பிரசங்க பீடத்தில்‌ 
ஒன்றைப்‌ பிரசிங்கித் துவிட்டு தங்கள்‌ நடமுறை வாழ்க்கையில்‌ அதற்கு நேர்‌ 
மாறாக நடந்து தேவனுடைய நல்ல நாமத்தை தூஷிக்க வகைசெய்து 
கொடுக்கும்‌ மற்ற குருவானவர்களைப்‌ போன்று நமது இரிம்ஷா 
காணப்படவில்லை. ஹாவொர்த்‌ தேவாலயத்தின்‌ பிரசங்க பீடத்தில்‌ எந்த 
இயேசுவை கஇரிம்ஷா பிரசிங்கித்தாரோ அந்த இயேசுவை தனது நடைமுறை 


வாழ்க்கையில்‌ தனது சபை மக்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினார்‌. 


பரிசுத்த குருவானவர்‌ வில்லியம்‌ கிரிம்ஷாவின்‌ 
பரிசுத்த குணநலன்கள்‌ 


சிரிம்ஷா அபூர்வமான கண்ணும்‌ கருத்தும்‌ சுயவெறுப்புமுடைய தேவ 
மனிதராவார்‌. தன்னுடைய தேவ அழைப்பின்‌ பாதையில்‌ அவரைப்‌ போல 
அத்தனை கடினமாக உழைத்தவர்கள்‌ யாரும்‌ இருக்க முடியாது. ஒரு சிலரே 
அவரைப்‌ போல ஊழைத்திருக்க முடியும்‌. அவர்‌ வாரந்தோறும்‌ சராசரியாக 
20 தடவைகளும்‌ அடிக்கடி 30 தடவைகளும்‌ பிரசிங்கித்தார்‌. அதைச்‌ 
செய்வதற்காக அவர்‌ அநேக மைல்கள்‌ தூரம்‌ தொடர்ந்து பிரயாணம்‌ செய்து 
கொண்டே இருந்தார்‌. அந்தத்‌ தேவப்‌ பணியைச்‌ செய்வதற்காக தனக்கு 
அளிக்கப்பட்ட மிகவும்‌ எளிமையான பயணக்கட்டணத்தையும்‌, மிக மிக 
வசதியற்ற தங்குமிடங்களையும்‌ அவர்‌ மிகுந்த மனமகிழ்ச்சியோடு 
ஏற்றுக்கொண்டார்‌. 


அவர்‌ அசாதாரணமான கொடையாளியும்‌, சகோதர சிநேகமும்‌ 
கொண்டவர்‌. அவர்கள்‌ எந்தப்‌ பெயர்களால்‌ அழைக்கப்பட்டவர்களாக 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ கர்த்தராகிய இயேசு இரட்சகரை நேசிப்பவர்களாக 


இருந்தால்‌ அவர்களை எல்லாம்‌ முழுமையான அன்புடன்‌ நேசித்தார்‌. 


10 


உலகப்பிரகாரமான அன்பிலும்‌, அவிக்குரிய அன்பிலும்‌ ஒவ்வொருவரையும்‌ 
நேசித்தார்‌. “அவருடைய ஈகைக்கு எல்லையே இல்லாதிருந்தது” என்று 
மிட்ல்ட்டன்‌ என்பவர்‌ கூறுகின்றார்‌. “அவருடைய இரக்கம்‌, உண்மை போன்ற 
தேவதா சீலங்கள்‌ அவரை யாவருக்கும்‌ பயனுள்ளவராக்கின துடன்‌, மிகவும்‌ 
ஏழை மக்களுடன்‌ அவரை ஒன்றரக்‌ கலந்துவிட வகை செய்தது. ““நான்‌ இன்று 
மரிப்பேனானால்‌ நான்‌ பின்‌ வைத்துவிட்டுச்‌ செல்ல என்‌ வசம்‌ ஒரு பென்னி 
நாணயம்‌ கூட கிடையாது”' என்று அவர்‌ அடிக்கடி சொல்லுவார்‌?” என்று 


மேற்கண்ட மிட்ல்ட்டன்‌ தொடர்ந்து சொல்லுகின்றார்‌. 


வில்லியம்‌ கிரிம்ஷா வெளியே தமது படி ப்பறையில்‌ எதைச்‌ செய்தாரோ 
அதையே தேவாலயத்திலும்‌, பிரசங்க பீடத்திலும்‌ செய்தார்‌. அவர்‌ அப்படிச்‌ 
செய்தது 100 ஆண்டுகளுக்கு பின்னால்‌ வாழும்‌ நமக்கு நூதனமானதாசவும்‌, 
மிகவும்‌ விசித்திரமானதாகவும்‌ தெரியும்‌. அந்த தேவ மனிதரைக்‌ தவிர வேறு 
எவராலும்‌ அதைச்‌ செய்ய இயலாது. ஹாவொர்த்‌ என்ற இடத்திலிருந்த 
அவரது தேவாலயத்தில்‌ ஆராதனைக்காக வந்து கலந்து கொள்ளும்‌ தனது 
சபை மக்கள்‌ மத்தியில்‌ மிகுந்த ஒழுங்கையும்‌, சிறந்த பக்தி நடத்தையையும்‌ 
அவர்‌ மேற்கொண்டார்‌. கவலையீனம்‌, ஒழுங்கற்ற நடத்தை உடனுக்குடனும்‌, 
நேருக்கு நேராகவும்‌ வன்மையாகக்‌ கண்டிக்கப்பட்டது. அலயத்தில்‌ தனக்கு 
முன்பாக அமர்ந்திருக்கும்‌ ஒவ்வொருவரும்‌ கர்த்தரைப்‌ பற்றிய பயத்துடன்‌ 
காணப்படாத வரை அவர்‌ தனது ஆராதனையை தொடர்ந்து நடத்தவே 
மாட்டார்‌. தன்னுடைய சபையினரை அந்தவித பரிசுத்த ஒழுங்கில்‌ தேவனுக்கு 
முன்பாக வளர்த்திக்‌ கொண்டு வந்த காரணத்தாலேயே கிரிம்ஷாவுடைய ஓய்வு 
நாள்‌ ஆராதனையில்‌ பங்குபெறுவதற்காக அநேகர்‌ 
10 முதல்‌ 12 மைல்கள்‌ வரை நடந்து வந்தனர்‌. அவருடைய சபையைச்‌ சேர்ந்த 
ஜாண்‌ மேடன்‌ பாகப்‌ என்பவர்‌ போக வர 40 மைல்கள்‌ அடிக்கடி ஓய்வு நாளில்‌ 


பிரயாணம்‌ செய்து வந்து அவரது ஆராதனையில்‌ கலந்து கொண்டிருந்தார்‌. 


தன்னுடைய சொந்த சபையான ஹாவொர்த்‌ போதக சேகரத்தில்‌, தான்‌, 
ஒரு போதகர்‌ என்ற விதத்தில்‌ அவர்‌ கையாளும்‌ காரியங்கள்‌ மிகவும்‌ 
வியப்பளிப்பதாக இருக்கும்‌. அவர்‌ அந்த ஊர்‌ தெருக்கள்‌ அல்லது சந்துக்கள்‌ 
வழியாகச்‌ சென்று கொண்டிருக்கும்போது தன்னுடைய சபை மக்கள்‌ 
கூட்டமாகப்‌ பேசிக்‌ கொண்டும்‌, சம்பாஷித்துக்‌ கொண்டும்‌ இருப்பதைக்‌ 
காணும்போது அங்கே தனது குதிரையை நிறுத்தி அவர்கள்‌ ஒழுங்காக 
ஜெபித்து வருகின்றார்களா என்று கேட்பார்‌. அவர்களுடைய பதில்‌ 
அவருக்குச்‌ சந்தேகத்தை அளிப்பதாக இருந்தால்‌ உடன்தானே அங்கேயே 


11 


அவர்களுடன்‌ முழங்காற்படியிட்டு ஜெபித்து அவர்களை அவிக்குள்‌ அனல்‌ 
மூட்டி விடுவார்‌. அப்படி. அவர்‌ மக்களுடன்‌ முழுங்கா லூன்றி நிற்கும்‌ இடம்‌ 
எங்கே, எந்தச்‌ சூழ்நிலை, எப்படி என்ற காரியங்களை எல்லாம்‌ அவர்‌ சற்றும்‌ 
கண்டுகொள்ளவே மாட்டார்‌. அவர்‌ செய்கின்ற செயலை அந்நியன்‌ ஒருவன்‌ 
அந்த இடத்தில்‌ நின்று காண்பானானால்‌ அவனால்‌ வாய்விட்டுச்‌ சிரிப்பதைத்‌ 
தவிர அவனுக்கு வேறு வழி இருக்காது. ஆனால்‌. அதை எல்லாம்‌ நம்முடைய 


கிரிம்ஷா கண்டு கொள்ளவே மாட்டார்‌. 


“தன்னுடைய குதிரைச்‌ சவாரியிலேயே தனது சபை மக்களை உயிர்‌ 
மீட்சியடையப்பண்ணி அவர்களை ஜெபிக்க ஏவிவிட்ட தேவ மனிதர்‌'' என்ற 
ஒரு வழக்கச்‌ சொல்‌ அவர்‌ வாழ்ந்த மாவட்டத்தில்‌ அவருக்கு உண்டு. ஒரு 
சமயம்‌ அவர்‌ தனது குதிரையில்‌ '“கோன்‌'' என்ற இடத்திற்குச்‌ சென்று 
கொண்டிருந்தார்‌. செல்லும்‌ வழியில்‌ வயது முதிர்ந்த ஒரு கிறிஸ்தவ 
மூதாட்டியைக்‌ கண்டு அவர்கள்‌ எங்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள்‌ 
என்று கேட்டார்‌. “வில்லியம்‌ கிரிம்ஷாவுடைய பிரசங்கத்தைக்‌ 
கேட்பதற்காக!” என்று சொன்னதுடன்‌ ““தனது இருதயம்‌ அந்த தேவ 
மனிதருடைய ஆலயத்தில்‌ இருப்பதாகவும்‌, சரீரம்‌ மட்டுமே இங்கிருப்பதாக”' 
சொன்ன அந்த அம்மையாரின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு பாவசமடைந்து 
அந்த அம்மையார்‌ வழிநடந்து கஷ்டப்படாமல்‌ இருப்பதற்காக அவர்களைத்‌ 
தூக்கி தனது குதிரையில்‌ வைத்துக்கொண்டு சென்று தனது 
தேவாலயத்திலேயே விட்டு தனது பிரசங்கத்தைக்‌ கேட்கச்‌ செய்தார்‌. 


தனது கைக்குள்ளான தனது திருச்சபை மந்தையின்‌ ஆடுகள்‌ 
தன்னிடமிருந்து கேட்கும்‌ தேவ சத்தியங்களின்படி தங்கள்‌ அன்பின்‌ 
ஆண்டவர்‌ இயேசுவுக்கு மகிமையாக எல்லாக்‌ காரியங்களிலும்‌ 
ஜீவிக்கன்றார்களா என்பதை வில்லியம்‌ கிரிம்ஷா மிகவும்‌ ஆழமாகக்‌ 
கண்காணித்து கவனித்து வந்தார்‌ என்று தேவ மனிதர்‌ ஜாண்‌ நியூட்டன்‌ 
சொல்லுகின்றார்‌. அதைப்‌ பரிசோதித்துப்‌ பார்க்க அந்த பரிசுத்த பக்தன்‌ 
கடுமையான சோதனைகளை எல்லாம்‌ மேற்கொண்டார்‌ என்று அவர்‌ 
கூறுகின்றார்‌. மாய்மாலம்‌, வெளிவேஷம்‌ போன்றவைகள்‌ காணப்படுகின்றதா 
என்பதைக்‌ கண்காணிக்க ஒரு சிலரே அபூர்வமாக மேற்கொள்ளும்‌ 
பரிசோதனைகளை எல்லாம்‌ அவர்‌ செய்தார்‌. தனது மந்தையின்‌ அடுகளில்‌ 
ஒரு சிலரைக்‌ குறித்து அவர்‌ அதிகமாகச்‌ சந்தேகப்பட்டதால்‌ அவர்களுடைய 
உண்மை நிலையைக்‌ கண்டறிய மாறு வேடங்களை அவர்‌ எடுத்தார்‌. அப்படி 


தனது சபையிலுள்ள ஒரு ஐசுவரியமுள்ள மனிதனைக்‌ கண்டு பிடிக்க கிரிம்ஷா 


12 


ஒரு ஏழை மனிதன்‌ போல தன்னை மாற்றிக்‌ கொண்டு அவனண்டை சென்று 
தனக்கு அகாரமும்‌, தங்குமிடமும்‌ கொடுத்துதவும்படி யாக கெஞ்சினார்‌. அந்த 
மனிதன்‌ வெளிப்படையாக மிகவும்‌ இரக்கமும்‌, தயவும்‌, அன்பும்‌ 
உள்ளவனைப்போல தன்னைக்‌ காண்பித்துக்‌ கொண்டி ருந்தான்‌. அவன்‌ 
ஏழையாக வந்த கிரிம்ஷாவை உண்மையாகவே ஏதோ ஒரு ஏழைதான்‌ 
தன்னண்டை உதவிக்காக வந்திருக்கின்றான்‌ என்று நினைத்து வாய்க்கு 


வந்தபடி நன்றாகத்‌ திட்டித்‌ துரத்தி அனுப்பி விட்டான்‌. 


அங்கிருந்து கிரிம்ஷா தனது சபையிலுள்ள ஒரு வயதான கிறிஸ்தவ 
மூதாட்டியின்‌ வீட்டிற்குச்‌ சென்றார்‌. அந்த அம்மையாருக்கு கண்‌ பார்வை 
கிடையாது. அந்த அம்மையாரிடம்‌ சென்ற அவர்‌ தனது கரத்தில்‌ ஒரு சிறிய 
கோலை எடுத்து அதைக்‌ கொண்டு அவர்களை மிகவும்‌ மென்மையாக ஓரிரு 
தடவைகள்‌ தொட்டார்‌. தனது வீட்டுக்குப்‌ பக்கத்திலுள்ள வீட்டுச்‌ சிறிய 
குழந்தைகள்‌ விளையாட்டுக்காக அவ்விதமாகச்‌ செய்கின்றன என்ற உணர்வை 
கிரிம்ஷா அந்த அம்மையாருக்கு ஏற்படுத்தினார்‌. அவ்வளவுதான்‌, அந்த 
அம்மையாருக்கு கடுமையான கோபம்‌ வந்து தன்னைக்‌ குழந்தைகள்தான்‌ 
அப்படி ச்செய்கின்றன என்று எண்ணி கடுமையாக பயமுறுத்தி அவர்களை 
ஏசவும்‌, பேசவும்‌ தொடங்கி விட்டார்கள்‌. உடனே பாட்டியம்மாவின்‌ 
அவிக்குரிய வளர்ச்சியை தன்னளவில்‌ துக்கத்துடன்‌ கண்டுகொண்டுவிட்டு 
அங்கிருந்து கடந்து சென்றுவிட்டார்‌ பரிசுத்த பக்தன்‌ கிரிம்ஷா. 


வில்லியம்‌ கிரிம்ஷா தனது பரிசுத்தமான வாழ்க்கையாலும்‌, 
தன்னுடைய வல்லமையுள்ள தேவச்‌ செய்திகளாலும்‌ தான்‌ தேவப்‌ பணி புரிந்த 
ஹாவொர்த்‌ திருச்பையிலுள்ள மக்கள்‌ யாவரையும்‌ ஆண்டவருடைய 
இரட்சிப்புக்குள்‌ வழிநடத்திவிடாதபோதினும்‌ அந்த தேவ மனிதரைக்‌ குறித்த 
ஒரு பரிசுத்த பயம்‌ சபை மக்கள்‌ அனைவருக்கும்‌ இருந்தது என்பது 
வெளிப்படையான ஒரு உண்மையாகும்‌. ஒரு உதாரணத்தைக்‌ கவனியுங்கள்‌. 
கர்த்தருடைய ஒரு பரிசுத்த ஓய்வு நாளில்‌ ஒரு மனிதர்‌ குதிரைச்‌ சவாரி செய்து 
கொண்டு ஹாவொர்த்‌ வழியாக வந்து பெண்டிருந்தான்‌. எதிர்பாராதவிதமாக 
அவனது குதிரையின்‌ கால்களிலுள்ள லாடங்களில்‌ ஒன்று கழன்று விழுந்து 
விட்டது. புதியலாடம்‌ ஒன்று போட்டுக்‌ கொள்ளுவதற்காக அந்த மனிதன்‌ 
கொல்லனைத்‌ தேடிச்‌ சென்றான்‌. ஆனால்‌ அன்று ஓய்வு நாளானபடியால்‌ 
குருவானவருடைய அனுமதி இல்லாமல்‌ தான்‌ குதிரைக்கு லாடம்‌ கட்ட 
முடியாது என்‌ று கொல்லன்‌ கூறிவிடவே அவர்கள்‌ இருவரும்‌ கிரிம்ஷாவை 
தேடி வந்தனர்‌. அந்தக்‌ குதிரைக்கார மனிதன்‌ நோய்வாய்ப்பட்டிருக்கும்‌ ஒரு 


13 


நோயாளியைக்‌ காப்பாற்ற சிகிட்சைக்காக ஒரு டாக்டரை தேடிச்சென்று 
கொண்டிருந்ததால்‌ கிரிம்ஷா உடனடியாக குதிரைக்கு லாடம்‌ கட்டும்படியாக 
கொல்லனைக்‌ கேட்டுக்‌ கொள்ளவே அந்த வேலை முற்றுப்‌ பெற்றது. 


கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளில்‌ குறிப்பாக கோடை கால 
நாட்களில்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு வராமல்‌ ஊருக்கு அப்பாலுள்ள 
வயல்வெளிகளுக்குச்‌ சென்று அங்கு வீணாகப்‌ பொழுதைப்‌ போக்குவது அந்த 
நாட்களில்‌ ஒரு பொழுது போக்கு நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த கெட்ட 
பழக்கத்திற்கு எதிராக கிரிம்ஷா எத்தனையோ செய்திகள்‌ தேவாலயத்தில்‌ 
கொடுத்த போதினும்‌ வாலிப மக்கள்‌ அதிலிருந்து சீர்திருந்த வழியே இல்லை. 
கடைசியாக அந்த வாலிபர்கள்‌ ஓய்வு நாளில்‌ எந்த இட_த்தில்‌ ஒன்றாக கூடி 
வருகின்றார்கள்‌ என்பதை திட்டமாக அறிந்து கொண்ட பின்னர்‌ ஒரு ஓய்வு 
நாளின்‌ மாலை நேரம்‌ கிரிம்ஷா வேஷம்‌ மாறி அந்த இடத்திற்குச்‌ சென்று 
அவர்களண்டை வந்ததும்‌ தனது வேஷத்தைக்‌ களைந்து போட்டு அங்கிருந்த 
அத்தனை வாலிபர்களையும்‌ அங்கேயே நிற்கும்படி யாகக்‌ கேட்டு அவர்கள்‌ 
அனைவரின்‌ பெயர்களையும்‌ பென்சிலால்‌ எழுதிக்‌ குறித்துக்கொண்டு 
அவர்கள்‌ எல்லாரும்‌ குறிப்பிட்ட ஒரு நாளின்‌ குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில்‌ 


தன்னை வந்து சந்திக்கும்படி யாகக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


கரிம்ஷா அந்த வாலிபர்களைக்‌ கேட்டுக்கொண்ட வண்ணமே 
அவர்கள்‌ யாவரும்‌ ஏதோ அரசாங்க அணைக்கு நடுநடுங்கிக்‌ 
கழ்ப்படிபவர்களைப்‌ போன்று குறிப்பிட்ட அந்த நாளில்‌, அந்த மணி 
நேரத்தில்‌ வந்து சேர்ந்தனர்‌. கிரிம்ஷா அவர்கள்‌ அனைவரையும்‌ ஒரு 
அறைக்குள்‌ அழைத்துச்‌ சென்று அங்கே அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
முழங்கால்களில்‌ நிற்கச்‌ செய்து, அவரும்‌ அவர்களுக்கு நடுவில்‌ 
முழங்காலூன்றி அவர்களுக்காக உள்ளத்தை உருக்கும்‌ ஒரு ஜெபத்தை 
ஏறெடுத்த பின்னர்‌ அவர்களை எழும்பச்‌ செய்து அவர்கள்‌ உள்ளங்களைத்‌ 
தொடும்படி யான ஒரு கனிவான பிரசங்கத்தைச்‌ செய்தார்‌. அந்த நாளிலிருந்து 
அந்த வாலிபர்கள்‌ ஓய்வு நாளில்‌ வீண்‌ பொழுது போக்கிற்காக 
வயல்வெளிகளுக்குச்‌ செல்லாமல்‌ ஒழுங்காக கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
வந்தனர்‌. அதிலிருந்து தேவ மனிதர்‌ கிரிம்ஷா மீண்டும்‌ ஒரு தடவை வேஷம்‌ 
மாறிச்‌ செல்ல வேண்டிய அவசியமே இல்லாமற்போயிற்று. கர்த்தருக்குத்‌ துதி 
உண்டாவதாக. 


மற்ற மக்களுடைய ஆத்துமாக்கள்‌ பேரில்‌ மிகவும்‌ அக்கரை கொண்டு 
அவர்களை விழிப்போடு கண்காணித்த வில்லியம்‌ கிரிம்ஷா தனது 


14 


ஆத்துமாவின்‌ காரியத்தில்‌ வேண்டா விருப்பற்றவராக இருந்துவிடவில்லை 
என்றுஹார்டி என்பவர்‌ கூறுகின்றார்‌. அதற்கு எடுத்துக்காட்டாக அவர்‌ ஒரு 
உதாரணத்தையும்‌ நமக்கு முன்பாக வைக்கின்றார்‌. ஒரு சமயம்‌ கிரிம்ஷா ஒரு 
அழகான பசு மாடு வைத்திருந்தார்‌. அதைக்‌ முறித்து அவர்‌ மிகவும்‌ 
பெருமைப்பட்டுக்‌ கொண்டார்‌. காரணம்‌, அவர்‌ எங்கு சென்றாலும்‌ அது 
அவரைப்‌ பின்‌ தொடர்ந்து செல்லும்‌. எனினும்‌, அது அவருடன்‌ 
ஆலயத்துக்குச்‌ செல்லுவது அண்டவருடனான அவருடைய ஐக்கியத்துக்கு 
மிகவும்‌ இடையூறாக இருப்பதை உணர்ந்த அவர்‌ தனது அழகிய பசு மாட்டை 
விற்றுவிடுவதென்ற திட்டமான முடிவுக்கு வந்தார்‌. அதற்கான அறிவிப்பையும்‌ 
அவர்‌ கொடுத்துவிட்டார்‌. அதைக்‌ கேள்விப்பட்ட ஒரு விவசாயி அதை 
வாங்குவதற்காக வந்து அதின்‌ அழகையும்‌, ஆரோக்கியத்தையும்‌ கண்டு 
வியப்புற்று அதை விற்பதற்கான அதினிடத்திலுள்ள குறை என்னவென்று 
போதகர்‌ கிரிம்ஷாவிடம்‌ கேட்டான்‌. ““அந்த மாட்டைக்‌ குறித்து நான்‌ கண்ட 
குற்றம்‌ உனது பார்வையில்‌ ஒருக்காலும்‌ குற்றமாகவே இருக்காது. காரணம்‌, 
அது என்னோடு கூட தேவாலயத்தின்‌ பிரசங்க பீடத்திற்கே வருகின்றது" 
என்று கிரிம்ஷா குடியானவனுக்கு பதில்‌ அளித்து அதை அவனுக்கே 
விற்றுவிட்டார்‌. 


மிகுந்த மனத்தாழ்மையும்‌, தியாக அன்பும்‌ 
கொண்ட கிரிம்ஷா 


எந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரனுக்கும்‌ அன்பையும்‌, உபசரிப்பையும்‌ 
காண்பிக்க வில்லியம்‌ கிரிம்ஷா ஆரம்பித்துவிட்டால்‌ அவரது 
மனத்தாழ்மையும்‌, எளிமையும்‌ எல்லை தாண்டிச்‌ செல்லும்‌ அளவுக்குச்‌ 
சென்றுவிடும்‌. அவரது தேவ பக்தியுள்ள நண்பர்‌ ஒருவர்‌ ஒரு நாள்‌ இரவில்‌ 
அவரோடு ராத்‌ தங்கினார்‌. அடுத்த நாள்‌ காலை அவர்‌ கண்‌ விழித்து தனது 
படுக்கை அறை ஜன்னல்‌ வழியாக பார்த்தபோது தான்‌ முந்தின இரவில்‌ 
கழற்றிப்போட்டி ரந்த தனது துர்நாற்றம்‌ வீசும்‌ சப்பாத்துக்களை கரிம்ஷா 
எடுத்து நன்றாக பாலீஷ்‌ போட்டு பாங்குற சுத்தம்‌ செய்து கொண்டிருப்பதைக்‌ 
கண்டு போகிர்ச்சியடைந்தார்‌. அதுமட்டுமல்ல, அவர்‌ தனது மேல்‌ வீட்டறை 
படுக்கையிலிருந்து கழே இறங்கி வந்தபோது தான்‌ முந்தின இரவில்‌ 
படுத்திருந்தது கிரிம்ஷாவின்‌ படுக்கை அறை என்றும்‌, அந்த அறையை அவர்‌ 
தனக்குக்‌ கொடுத்துவிட்டு இரவு முழுவதும்‌ வைக்கோல்‌ பரணில்‌ நித்திரை 
செய்திருந்ததை ஆழ்ந்த துயரத்துடன்‌ கண்டார்‌. 


15 


வாழ்வில்‌ என்றும்‌ மறக்க முடியாத 
ஒரு சரித்திர சம்பவம்‌ 


தேவ மனிதர்‌ வில்லியம்‌ கிரிம்ஷா அவர்களைக்‌ குறித்து மிகவும்‌ 
பிரபலமாக பேசிக்‌ கொள்ளப்படும்‌ ஒரு உண்மையான சரித்திரம்‌ 
என்னவெனில்‌, அவர்‌ தனது ஹாவொர்த்‌ பட்டணத்தில்‌ ஆண்டாண்டு 
காலமாக ஒழுங்காக நடைபெற்று வந்த குதிரைப்‌ பந்தயங்களை ஒரு 
நிரந்தரமான முடிவுக்கு கொண்டு வந்ததுதான்‌. அந்த புகழ்பெற்ற குதிரைப்‌ 
பந்தயங்கள்‌ ஹாவொர்த்‌ பட்டணத்திலுள்ள தங்கும்‌ விடுதிகள்‌ வைத்து 
நடத்தும்‌ ஐசுவரியமுள்ள முதலாளிகள்‌ மேற்கொண்டு நடத்தும்‌ 
பந்தயங்களாகும்‌. அந்தக்‌ குதிரைப்‌ பந்தயங்கள்‌ நடக்கின்ற நாட்களில்‌ 
ஏராளமான மது வகைகள்‌ செலவிடப்படும்‌. மக்கள்‌ மட்டுக்கு மிஞ்சி குடித்து 
வெறித்தனர்‌. குடிவெறி, தூஷணங்கள்‌, கலவரங்கள்‌, விபச்சாரம்‌, வேசித்தனம்‌, 
குழப்பங்கள்‌ எல்லாம்‌ அந்த நாட்களில்‌ ஏராளமாகவும்‌, தாராளமாகவும்‌ 
அந்தப்‌ பட்டணத்தில்‌ நடைபெறும்‌. அதைக்‌ கண்ணுற்ற கிரிம்ஷா 
அவிக்குள்ளாக மிகவும்‌ துயரம்‌ அடைந்தார்‌. அந்த தீய காரியங்கள்‌ எல்லாம்‌ 
அந்த குதிரைப்‌ பந்தயங்களையே மையமாக வைத்து நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்ததால்‌ எந்த விதத்திலாவது அவைகளை நிறுத்திவிட கிரிம்ஷா 
மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும்‌ தோல்வி கண்டன. கடைசியாக, 
அந்தக்‌ காரியத்தில்‌ கிரிம்ஷா எவ்விதமாக ஜெயம்‌ எடுத்தார்‌ என்பதை 
புகழ்பெற்ற தேவ மனிதர்‌ ஜாண்‌ நியூட்டன்‌ இவ்விதமாகக்‌ கூறுகின்றார்‌ 
“குதிரைப்‌ பந்தயங்களை நிறுத்தும்படியாக ஹாவொர்த்திலுள்ள 
மனிதர்களிடம்‌ கேட்டுக்கொண்ட காரியங்கள்‌ நிறைவேறாமற்‌ போனபடியால்‌ 
மிகவும்‌ மனமுடைந்து போன வில்லியம்‌ கிரிம்ஷா தனது அண்டவரை நோக்கி 
தனது கெஞ்சுதல்களை ஏறெறடுத்தார்‌. குதிரைப்‌ பந்தயங்கள்‌ 
நடைபெறப்போகும்‌ நாட்களுக்கு முன்பதாகவே கிரிம்ஷா தனது 
ஜெபத்துக்காக நாட்களை ஒதுக்கி வைத்து நடைபெறப்போகும்‌ 
பந்தயங்களில்‌ கர்த்தர்‌ தலையிட்டு பட்டணத்திற்கு நிந்தை அவமானத்தையும்‌, 
நாசத்தையும்‌, தீங்கையும்‌ கொண்டு வரும்‌ அவைகளைத்‌ தம்முடைய திருவுளச்‌ 
சித்தத்தின்‌ வழிகளில்‌ எப்படி யாவது தடை செய்யும்படி யாக ஊக்கமாக தனது 
ஜெபங்களை மேற்கொண்டார்‌. பந்தயங்கள்‌ நடைபெறும்‌ நாட்கள்‌ 
நெருங்கின. மக்கள்‌ திரள்‌ திரளாக கூடி வழக்கம்போல அதற்கான 
ஆயத்தங்களை ஆனந்தமாகச்‌ செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. என்ன ஆச்சரியம்‌, 
பந்தயங்கள்‌ தொடங்குவதற்கு சில தினங்களுக்கு முன்னர்‌ ஒரு நாள்‌ திடீரென 


வானம்‌ கார்‌ மேகங்களால்‌ இருண்டு மழை கொட்டுகொட்டெனக் கொட்டக்‌ 


16 


தொடங்கின து. அந்த மழை தெடர்ந்து பந்தயங்கள்‌ ஆரம்பிக்கும்‌ நாள்‌ வரை 
பெய்தது. அதின்‌ காரணமாக பூமி மிகவும்‌ ஈரமாகி சேறும்‌ சகதியும்‌ ஏற்பட்டு 
குதிரைகள்‌ தங்கள்‌ கால்களை பூமியில்‌ ஊன்றக்கூடாத நிலையில்‌ நீர்ப்‌ 
பெருக்கு ஏற்பட்டது. இந்த எதிர்பாராத சம்பவம்‌ ஹாவொர்த்‌ பட்டணத்தில்‌ 
மிகவும்‌ பரபரப்பாகப்‌ பேசப்பட்டது. “வயதான கிரிம்ஷா பக்தன்‌ தனது 
என்ற ஒரு 
பழமொழியாக அந்தப்பட்டணத்தில்‌ அது முதல்‌ பேசிக்கொள்ளப்பட்ட து. 
அது முதல்‌ அந்த தீய குதிரைப்‌ பந்தயங்கள்‌ அந்தப்‌ பட்டணத்தில்‌ 
நடைபெறவே இல்லை”' என்று ஆச்சரியத்துடன்‌ கூறுகின்றார்‌ ஜாண்‌ 
நியூட்டன்‌. 


22௮ 


ஜெபங்களால்‌ குதிரைப்‌ பந்தயங்களை நிறுத்திவிட்டார்‌ 


இந்தத்‌ தொழுவத்திலுள்ளவைகளல்லாமல்‌ வேறே 
அடுகளும்‌ எனக்கு உண்டு 

வில்லியம்‌ கிரிம்ஷாவுடைய காலத்தில்‌ வடக்கு இங்கிலாந்தில்‌ 
நூற்றுக்கணக்கான கிராமப்புற சபைகள்‌ நிரந்தரமான குருவானவர்களின்றி, 
ஆராதனைகளின்றி நிர்ப்பந்தமாகக்‌ கிடந்தன. அப்படியே ஆராதனைகள்‌ 
நடந்தாலும்‌, அந்த ஆராதனைகள்‌ குளிருமின்றி, அனலுமின்றி 
செத்தவைகளாகவும்‌ அவைகளில்‌ கலந்து கொள்ளும்‌ சபை மக்களுக்கு எந்த 
ஒரு பிரயோஜனமும்‌ இல்லாமல்‌ காணப்பட்டன. தனது சொந்த 
திருச்சபையான ஹாவொர்த்‌ சபையுடன்‌ அதின்‌ 50 மைல்கள்‌ சுற்று 
வட்டாரத்தில்‌ காணப்பட்ட லங்காஷைர்‌, யார்க்ஷைர்‌, செஷையர்‌ போன்ற 
மூன்று மாவட்டங்களிலிருந்த ஏராளமான சபைகளுக்கு கிரிம்ஷா 
தேவனுடைய மமையின்‌ சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு சுவிசேஷகனாகச்‌ 
சென்றார்‌. அதின்‌ காரணமாக மக்கள்‌ மிகுதியும்‌ அசீர்வதிக்கப்பட்டனர்‌. 
லங்காஷைர்‌, யார்க்ஷைர்‌, செஷையர்‌ போன்ற இடங்களிலிருந்த 
பேராயர்களும்‌, பிரதான மூப்பர்களும்‌ தங்கள்‌ சபைக்குள்‌ நுழைந்து 
பிரசிங்கித்த அவரை அவ்விதமாகச்‌ செய்வதிலிருந்து தடுக்க இயலாதவர்களாக 
இருந்தார்கள்‌. அவர்களுடைய அந்தராத்துமாவில்‌ கிரிம்ஷா அவ்வண்ணமாக 
மக்களுடைய அத்தும மீட்புக்காக பிரசிங்கிக்க வேண்டியது அவசியமென்‌ று 
அவர்கள்‌ கண்டார்கள்‌. அத்துடன்‌ அவரைப்‌ போன்று கஷ்டப்பட்டு 
மக்களுக்காக உழைப்பது தங்களால்‌ முற்றும்‌ கூடாத காரியம்‌ என்றும்‌ 
கண்டார்கள்‌. யாவுக்கும்‌ மேலாக தேவனுடைய கிருபையுள்ள கரம்‌ 
கரிம்ஷாவில்‌ மேல்‌ இருந்தபடியால்‌ ஹாவொர்த்திலுள்ள தனது சொந்த 
திருச்சபையின்‌ காரியங்களையும்‌ கவனித்துக்‌ கொண்டு மற்ற 
திருச்சபைகளிலும்‌ தனது மரணபரியந்தம்‌ அவர்‌ தேவப்‌ பணி புரிந்தார்‌. 


17 


கிரிம்ஷா ஒருக்காலும்‌ மற்ற சபைகளுக்கு போய்‌ தேவ ஊழியம்‌ 
செய்யக்கூடாது என்று தடைசெய்யப்படாவிட்டாலும்‌ அவர்‌ அதினிமித்தம்‌ 
பாடுகளுக்கும்‌, உபத்திரவங்களுக்கும்‌ முற்றுமாக நீங்கலாகி இருந்தார்‌ 
என்றும்‌ நாம்‌ எண்ணிவிடக்கூடாது. இந்த உலகத்தின்‌ அதிபதியாம்‌ 
பிசாசானவன்‌ தனது குடிகளில்‌ ஒருவரைக்கூட இழந்து போக 
விரும்பமாட்டான்‌ என்பதை நாம்‌ நன்கறிவோம்‌. அத்துடன்‌ யாராவது தனது 
குடிகளில்‌ கைபோட்டால்‌ அவன்‌ கொந்தளித்து குமுறிவிடுவான்‌ என்பதுவும்‌ 
நாமறிந்த உண்மையே. ஹாவொர்த்தை தவிர அவர்‌ பணிபுரிந்த மற்ற 
இடங்களில்‌ எல்லாம்‌ “கிறுக்கன்‌ கிரிம்ஷா'' என்றே நமது தேவ மனிதர்‌ 
கிரிம்ஷா அழைக்கப்பட்டார்‌. திருச்சபைகளின்‌ குருவானவர்கள்தான்‌ அவரை 
அதிகமாக எதிர்த்தார்கள்‌. வைக்கோல்‌ பரணில்‌ கிடக்கும்‌ நாய்‌ தானும்‌ 
வைக்கோல்‌ தின்னாமல்‌, வைக்கோலை தின்பதற்கு வரும்‌ மாட்டையும்‌ 
தின்னவிடாமல்‌ குரைத்து துரத்துவதைப்‌ போன்று மேற்கண்ட பாதிரிகள்‌ 
தாங்களும்‌ சபையோருக்கு நன்மை செய்யாமல்‌, நன்மை செய்ய வரும்‌ 


மற்றோரையும்‌ அனுமதிக்க மறுத்து நின்றார்கள்‌. 


கிரிம்ஷாவை வெகு கொடூரமாக எதிர்த்து கடும்‌ தீங்கு செய்த மனிதன்‌ 
சங்கை ஜியார்ஜ்‌ ஒயிட்‌ என்ற மனிதன்தான்‌. லங்காஷையரிலுள்ள கோன்‌ 
மற்றும்‌ மார்ஸ்டன்‌ என்ற இடங்களிலிருந்த 2 தேவாலயங்களுக்கு அவன்‌ உதவி 
குருவானவராக இருந்தான்‌. இங்கிலாந்து தேச அரச சேவைக்கு எதிராக 
சிரிம்ஷா காரியங்களைச்‌ செய்கின்றான்‌ என்றும்‌, அரசரைப்‌ பாதுகாக்க 
திரண்டு வாருங்கள்‌ என்றும்‌ பொய்யாக ஒரு தாக்கீதை எழுதி மக்கள்‌ அறிய 
எங்கும்‌ விளம்பரப்படுத்திவிட்டான்‌. அதின்‌ எதிர்‌ விளைவாக ஜாண்‌ 
வெஸ்லியும்‌(மெதடி.ஸ்ட்‌ திருச்சபையை தோற்றுவித்தவர்‌) வில்லியம்‌ 
கிரிம்ஷாவும்‌ 1748 அம்‌ அண்டு ஆகஸ்ட்‌ மாதம்‌ 24 ஆம்‌ நாள்‌ ஒரு பெரிய 
கும்பலால்‌ கடுமையாகத்‌ தாக்கப்பட்டார்கள்‌. மதுபானம்‌ அருந்தியிருந்த அந்த 
குடி காரக்‌ கும்பல்‌ நமது ஜாண்‌ வெஸ்லி மற்றும்‌ கிரிம்ஷாவை தடிகளால்‌ 
அடித்து அவர்களை திருடர்கள்‌ மற்றும்‌ பாதகர்களைப்‌ போல தெரு வழியாக 
இழுத்துக்‌ கொண்டு ஜியார்ஜ்‌ ஒயிட்‌ என்ற மேற்கண்ட மனிதனிடம்‌ வந்தனர்‌. 
அவர்கள்‌ சேற்றையும்‌, சகதியையும்‌ நம்முடைய தேவ மக்கள்‌ மேல்‌ வாரி 
இறைத்தனர்‌. கிரிம்ஷா மற்றும்‌ ஜாண்‌ வெஸ்லியின்‌ பிரசங்கங்களைக்‌ கேட்க 
அங்கு கூடி வந்த சபை மக்களுக்கு இன்னும்‌ பல துயரங்கள்‌ நேரிட்டன. 
அவர்கள்‌ சேற்றில்‌ போட்டு நன்கு புரட்டி எடுக்கப்பட்ட துடன்‌ ஆண்‌, பெண்‌ 
என்று பாராமல்‌ தலை முடியைப்‌ பிடித்து தெருக்களில்‌ இழுத்துக்‌ கொண்டு 


வரப்பட்டனர்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ ஜீவன்‌ தப்ப ஓட்டம்‌ எடுத்தனர்‌. 


18 


இத்தனை பாடுகள்‌ அனுபவித்த போதினும்‌ சிங்க இருதயம்‌ கொண்ட 
அஞ்சா நெஞ்சினனான கிரிம்ஷா தேவனுடைய சுவிசேஷத்துடன்‌ தான்‌ 
பாடுகள்‌ பட்ட இடத்திற்கே திரும்பவும்‌ வந்து அடி. உதைகள்‌ பட்டு தன்‌ 
ஆண்டவரில்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. அவர்‌ இவ்வண்ணமாக தனது சரீரத்தில்‌ 
சத்துருக்களால்‌ அடிபட்ட காரணத்தாலேயே அவரது மரணம்‌ சொற்ப 
வயதினனாக அவர்‌ இருந்தபோதே அவருக்கு ஏற்பட்டது என்று 
சொல்லப்படுகின்றது. தன்னுடைய சபையை விட்டு மற்ற சபைகளுக்குள்‌ 
சென்று சபைகளில்‌ பிரசிங்கிக்கின்றார்‌ என்ற குற்றச்சாட்டு இறுதியாக ஆர்ச்‌ 
பிஷப்புக்கே போய்‌ எட்டினது. அவர்‌ நமது கிரிம்ஷாவை வரவழைத்து தான்‌ 
தற்பொழுதுகுருவானவராக பணிபரியும்‌ஹாவொர்த்‌ சபைக்கு முதன்‌ முதலாக 
வந்த சமயம்‌ எத்தனை அங்கத்தினர்கள்‌ அங்கு இருந்தனர்‌? என்று கேட்டார்‌. 
்‌ என்‌ பிரபுவே 12 பேர்கள்‌ இருந்தனர்‌” என்று கிரிம்ஷா பதிலளித்தார்‌. 
இப்பொழுது சபையில்‌ எத்தனை பேர்கள்‌ இருக்கின்றனர்‌?” என்று 
ஆர்ச்பிஷப்‌ கேட்டார்‌. “£300 முதல்‌ 400 பேர்கள்‌ குளிர்‌ கால நாட்களிலும்‌ 1200 


99 


பேர்கள்‌ கோடை கால நாட்களிலும்‌ இருப்பார்கள்‌” என்று சொன்ன 
பதிலைக்‌ கேட்டு ஆர்ச்‌ பிஷப்‌ ஆச்சரியமடைந்து “ “இத்தனை 
அங்கத்தினர்களை கர்த்தருடைய பந்தியில்‌ அமர வைத்திருக்கும்‌ 
கிரிம்ஷாவுக்கு எதிராக நாம்‌ ஒரு குற்றச்சாட்டையும்‌ இனி சுமத்தக்கூடாது 
என்று கூறிவிட்டு அமைதியாகிவிட்டார்‌. 


செஷையரிலுள்ள ரோஸ்த்தர்ன்‌ சபையிலுள்ள ஒரு வீட்டில்‌ கிரிம்ஷா 
ஒழுங்காக கூட்டங்கள்‌ நடத்திக்‌ கொண்டிருந்தார்‌. அந்த வீடு ஜாண்‌ கிராஸ்‌ 
மற்றும்‌ அவரது மனைவி அலீஸ்‌ கிராஸ்‌ என்பவர்களின்‌ வீடாக இருந்தது. 
கிரிம்ஷாவின்‌ தேவச்‌ செய்திகளைக்‌ கேட்டு கேட்டு அலீஸ்‌ கிராஸ்‌ நல்லதோர்‌ 
தேவ பக்தினியாக மாற்றம்‌ பெற்றுவிட்டதுடன்‌ தேவனுடைய பரிசுத்த 
நாமத்திற்காக ஊழியங்களை முன்னின்று நடத்தும்‌ பாத்திரமாகவும்‌ 
விளங்கினார்கள்‌. அலீஸ்‌ கிராஸ்‌ அண்டவருடைய பரிசுத்த அடியாளாக 
ஆனபோதினும்‌ அவர்களின்‌ கணவர்‌ ஜாண்‌ கிராஸ்‌ இன்னும்‌ தனது பழைய 
பாவ வழிகளிலேயே நிலைகொண்டு இருப்பதை அந்த அம்மையார்‌ 
துக்கத்துடன்‌ கவனித்தார்கள்‌. “ஜாண்‌ கிராஸ்‌, நீங்கள்‌ என்னுடன்‌ மோட்சம்‌ 
வருவதானால்‌ வாருங்கள்‌. இல்யையல்‌, நான்‌ உங்களுடன்‌ நரகத்திற்கு வரும்‌ 
பேச்சுக்கே இடமில்லை” என்று தன்‌ கணவரைப்‌ பார்த்துச்‌ 
சொல்லிவிட்டார்கள்‌. இறுதியாக ஜாண்‌ கிராஸ்‌ தன்னை ஆண்ட வருக்கு 
ஒப்புவித்து அவரும்‌ தனது மனைவியின்‌ பரிசுத்த பாதைக்கு வந்து சேர்ந்தார்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒன்று சேர்ந்து தங்கள்‌ வீட்டில்‌ அலயத்தைப்‌ போலவே 


19 


ஒரு பிரசங்க பீடம்‌ அமைத்து தேவ தாசர்கள்‌ வந்து பிரசிங்கிப்பதற்கும்‌, 


மக்கள்‌ அதைக்‌ கேட்பதற்கும்‌ வசதி செய்து கொடுத்தார்கள்‌. 


ஏழைகளும்‌, பிச்சை எடுப்பவா்களும்‌ அலீஸ்‌ திராஸ்‌ அவர்கள்‌ 
இல்லத்திற்கு பிச்சை எடுப்பதற்கு வந்தால்‌ அந்த ஏழை மக்களை அன்புடன்‌ 
வீட்டுக்குள்‌ அழைத்துச்‌ சென்று அவர்களுடன்‌ முழங்காலூன்றி ஜெபித்து 
கிறிஸ்து இரட்சகரிலுள்ள அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தை அந்த 
மக்களுக்கு விளக்கிக்கூறி தன்னாலியன்ற தானதருமங்களை அவர்களுக்குச்‌ 
செய்து அவர்களை தனதுஅன்பால்‌ மெய்சிலிர்க்கச்‌ செய்தார்கள்‌. இப்படியாக 
ஏழைகளுக்கு தேவனுடைய அன்பைப்‌ பகிர்ந்து கொண்டதுடன்‌ பாவத்தில்‌ 
வாழ்வோரையும்‌ அந்த அம்மையார்‌ கடிந்து கொள்ளுவதினின்று பின்‌ 
வாங்கவில்லை. ஒரு சமயம்‌, தன்‌ வீட்டுக்கு முன்பாக தங்கள்‌ குதிரைகளுடனும்‌, 
தங்கள்‌ குதிரை வீரர்களுடனும்‌ சென்று கொண்டி ருந்த அவர்கள்‌ வாழ்ந்த 
செஷையர்‌ மாவட்டத்தின்‌ அதிபதியான ஸ்டாம்‌ஃபோர்ட்‌ பிரபுவையும்‌ 
அவரது நண்பர்‌ சர்‌.ஹாரி மெயின்வாரிங்க்‌ என்பவரையும்‌ அன்போடும்‌ 
தைரியத்தோடும்‌ நிறுத்தி கிறிஸ்து இரட்சகருக்கு அப்பாலுள்ள ஆடம்பர 
வாழ்வின்‌ பயங்கரமான ஆபத்தைக்‌ குறித்து எச்சரித்துக்‌ கூறினார்கள்‌. ஒரு 
தடவை தங்களுடைய வீட்டிற்கு வழக்கமாக வரவேண்டிய தேவதாசர்கள்‌ 
தேவச்‌ செய்தி கொடுப்பதற்கு ஏற்ற வேளையில்‌ வரவில்லை. கூடி வந்த மக்கள்‌ 
எல்லாரும்‌ ஏமாற்றத்துடன்‌ தங்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்கு போக வேண்டிய 
கடைசி நேரத்தில்‌ அலீஸ்‌ கிராஸ்‌ தனது வேதாகமத்துடன்‌ முன்‌ எழுந்து 
சென்று பிரசங்க பீடத்தின்‌ முன்‌ நின்று தேவனுடைய ஜீவ அப்பத்தை 
கேட்போர்‌ உள்ளங்கள்‌ கொழுந்துவிட்டு எரியும்‌ வண்ணமாகப்‌ பகிர்ந்து 
கொண்டார்கள்‌. இந்த விதமான ஜனங்களைத்தான்‌ நமது வில்லியம்‌ கிரிம்ஷா 
தனது ஹாவொர்த்‌ திருச்சபைக்கு 50 மைல்கள்‌ சுற்றளவில்‌ சிதறிக்கிடந்த 
திருச்சபைகளில்‌ தனது வல்லமையான பிரசங்கங்களின்‌ மூலமாக உருவாக்கிக்‌ 


கொடுத்தார்‌. கர்த்தருக்கே மகிமை. 


தேவ மனிதர்‌ வில்லியம்‌ கிரிம்ஷாவின்‌ நித்தியானந்த 


மோட்ச பிரவேசம்‌ 


கரிம்ஷா தனது மரணத்திற்கு சொற்ப நாட்களுக்குமுன்னர்‌ தான்‌ தேவப்‌ 
பணி புரிந்த ஹாவொர்த்‌ கிராமத்திற்கு அருகிலுள்ள மலையில்‌ புகழ்பெற்ற 
தேவ மனிதர்‌ குருவானவர்‌ ஜாண்‌ நியூட்டனுடன்‌ நின்று கொண்டு தனக்கு 
முன்னால்‌ விரிந்து வியாபித்துக்‌ கிடந்த இடங்களைச்‌ சுட்டிக்‌ காண்பித்து 
“தான்‌ ஒரு காலத்தில்‌ முதன்‌ முதலாவதாக அந்த இடத்திற்கு வந்தபோது தனது 


20 


குதிரையில்‌ சவாரி செய்து கொண்டே வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு நான்கு 
திசைகளையும்‌ அரை நாள்‌ பிரயாணத்துக்குள்ளேயே முடித்துவிட 
முடியுமென்றும்‌, அந்த நாட்களில்‌ அவர்‌ தனது அரை நாள்‌ பிரயாணத்தில்‌ 
ஒரு மெய்யான கிறிஸ்தவனைக்கூட சந்திக்க இயலாதென்றும்‌, அந்த 
நாட்களில்‌ கிறிஸ்தவத்தின்‌ வாசனையே அந்த இடங்களில்‌ அறவே 
இல்லாதிருந்ததென்றும்‌ கூறினார்‌. ஆனால்‌, கர்த்தருடைய கிருபையாலும்‌, 
அவருடைய அசீர்வாதத்தாலும்‌ தனது கடின உழைப்பின்‌ காரணமாக அநேக 
நூற்றுக்கணக்கான மெய்க்கிறிஸ்தவர்கள்‌ அந்தப்‌ பள்ளத்தாக்கு 
முழுமையிலும்‌ இப்பொழுது எழும்பிவிட்டார்கள்‌ என்றும்‌ கர்த்தருடைய 
ராப்போஜன பந்தியில்‌ அந்த தியாக கிறிஸ்தவர்கள்‌ மிகுந்த பக்தி வினயமாக 
பங்குபெறுவது கண்கொள்ளாக்‌ காட்சியாகும்‌. அந்த கிறிஸ்தவ மக்களின்‌ 
துன்ப துயர நேரங்களிலும்‌, கண்ணீர்‌ கவலைகளிலும்‌ நானும்‌ அவர்களுடைய 
குடும்பத்தில்‌ ஒரு நெருங்கிய அங்கத்தினனாக இருந்து அவர்களை 
ஆண்டவருக்குள்‌ இன்னும்‌ ஆழமாக வழிநடத்தினேன்‌ '' என்றும்‌ 
நியூட்டனிடம்‌ சொன்னார்‌. 


வில்லியம்‌ கிரிம்ஷாவின்‌ பரிசுத்தமும்‌, ஆத்தும ஆதாயமும்‌ நிறைந்த 
மகத்தான தேவப்‌ பணி1763 ஆம்‌ அண்டு ஏப்பிரல்‌ மாதம்‌ 7 ஆம்‌ தேதி முடிவுக்கு 
வந்தது. தான்‌ குருவானவராக தேவப்‌ பணி புரிந்த ஹாவொர்த்‌ என்ற இடத்தில்‌ 
தனது 55 ஆம்‌ வயதில்‌ தனது 21 ஆம்‌ அண்டு கர்த்தருடைய பணியின்போது 
அவர்‌ ஒரு வித கொடிய விஷக்காய்ச்சலால்‌ தாக்குண்டு இறந்தார்‌. அந்த 
தொத்து நோய்க்‌ காய்ச்சல்‌ அவருடைய சபையில்‌ அந்த ஆண்டு 
அரம்பத்திலிருந்தே பரவத்‌ தொடங்கி அநேகரை மாளச்‌ செய்தது. அந்தக்‌ 
காய்ச்சலால்‌ பாதிக்கப்பட்ட தனது சபையின்‌ அங்கத்தினர்‌ ஒருவரைக்‌ கண்டு 
சந்தித்து அவருக்காக ஜெபிக்கச்‌ சென்றபோது அவரையும்‌ அந்தக்‌ காய்ச்சல்‌ 
பற்றிக்‌ கொண்டது. அந்தக்‌ காய்ச்சல்‌ அவரைத்‌ தாக்கின உடனேயே தான்‌ 
இனி ஒருக்காலும்‌ குணமடையப்‌ போவதில்லை என்று நிச்சயமாகக்‌ 
கூறிவிட்டார்‌. 


அவரைச்‌ சந்தித்த அவரது நண்பனும்‌, கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
சகோதரனுமான குருவானவர்‌ இங்காம்‌ என்பவரைப்‌ பார்த்து “எனது கடைசி 
சத்துரு வந்துவிட்டான்‌. மரணத்தின்‌ அறிகுறிகள்‌ என்‌ சரீரத்தில்‌ தெளிவாகக்‌ 
காணப்படுகின்றன. என்னை நெருங்கும்‌ மரணத்திற்கு நான்‌ அஞ்சவில்லை. 
இல்லவே இல்லை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம்‌ வாழ்க, தேவன்‌ மேலுள்ள 
எனது நம்பிக்கை மிகவும்‌ ஆழமாக உள்ளது, நான்‌ அவருடைய கரங்களில்‌ 


21 


இருக்கின்றேன்‌'' என்று சொன்னார்‌. அதின்‌ பின்னர்‌ குருவானவர்‌ இங்காம்‌ 
தனது நண்பர்‌ கரிம்ஷாவின்‌ வாழ்நாட்காலத்தை கர்த்தர்‌ கூட்டிக்கொடுத்து 
அவர்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை இன்னும்‌ சில காலம்‌ மக்களுக்கு 
பிரசிங்கிக்கும்படி யாக ஜெபித்தார்‌. அதற்கு கிரிம்ஷா மாறுத்தரமாக “ஐயகோ, 
எனது நிர்ப்பந்தமான தேவ ஊழிய சேவைகள்‌ எதற்காக? பிரயோஜனமில்லாத 
எனது வாழ்வின்‌ இந்த இறுதி மணி நேரங்களில்‌ ““தேவனே, பாவியாகிய 
என்மேல்‌ கிருபையாயிரும்‌'' என்று என்‌ தேவனை நோக்கிக்‌ கதறுவதைத்‌ தவிர 
வேறு ஒன்றும்‌ செய்ய அறியாதவனாக இருக்கின்றேன்‌”' என்று சொன்னார்‌. 
மற்றொரு சமயம்‌ தனது படுக்கையில்‌ தனது கரத்தை தன்னுடைய மார்பில்‌ 
வைத்து ““நான்‌ மிகுந்த களைப்புடையவனாக இருக்கிறேன்‌. மிகவும்‌ 
பரிதாபகரமான ஏழைப்‌ பாவியாகிய என்னை தமது விலையேறப்பெற்ற 
இரத்தத்தால்‌ மீட்டு இரட்‌ சித்த என்‌ அண்டவருடைய பேரின்ப வீட்டில்‌ வெகு 
விரைவிலேயே நான்‌ போய்ச்‌ சேர்ந்து என்றும்‌ அவருடன்‌ நிலைத்து 


வாழ்வேன்‌”' என்று சொன்னார்‌. 


வில்லியம்‌ கிரிம்ஷா அதிகமாக நேசித்த ஹட்டர்ஸ்‌ஃபீல்ட்‌ என்ற 
இடத்தின்‌ பரிசுத்த குருவானவர்‌ ஹென்றி வென்‌ என்பவர்‌ அவரைக்‌ 
காண்பதற்காக வந்திருந்தார்‌. கிரிம்ஷாவின்‌ சுகநலன்‌ குறித்து விசாரித்த போது 
்‌ நான்‌ எனது வாழ்வில்‌ முதன்‌ முறையாக ஆண்டவர்‌ இயேசுவை என்‌ சொந்த 
இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளின்‌ ஆனந்த களிகூருதல்‌ இப்பொழுது 
எனக்கு உள்ளது. நான்‌ இங்கு என்ன மகிழ்ச்சியோடு இருக்கின்றேனோ அதே 
மகிமையின்‌ களிகூருதலோடு நான்‌ விரைந்து பிரவேசிக்கவிருக்கும்‌ 
பரலோகிலும்‌ காணப்படுவேன்‌'' என்று சொன்னார்‌. அதின்‌ பின்னர்‌ 
தன்னுடைய வியாதி கொடிதும்‌, மற்றவர்களை விரைந்து தொத்திக்‌ 
கொள்ளக்கூடியதுமாகவிருப்பதால்‌ கர்த்தருடைய ஊழியர்களான தனது 
நண்பர்களை தன்னை அடிக்கடி வந்து சந்திக்கக்‌ கூடாதென்று மிகவும்‌ 
கண்டிப்பாகக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. தன்‌ அன்பின்‌ அண்டவர்‌ பேரிலுள்ள 
அவரது பூரிப்பான தேவ சமாதானமும்‌, மகிமையால்‌ நிறைந்ததுமான ஆனந்த 
நம்பிக்கை கடைசி வரை சற்றும்‌ தடுமாற்றமில்லாமல்‌ காணப்பட்டது. 
உலகத்தில்‌ வாழ்ந்த நாட்களில்‌ தன்‌ கர்த்தாவில்‌ எத்தனையான களிகூருதலோடு 
அவர்‌ வாழ்ந்தாரோ அதே பேரானந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரில்‌ 
நித்திரையடைந்தார்‌. தான்‌ வாழ்ந்த உலகத்தினைக்‌ குறித்த துளிதானும்‌ 
பற்று அந்த தேவ மனிதரிடத்தில்‌ காணப்படவில்லை. 


வில்லியம்‌ கிரிம்ஷாவின்‌ விருப்பப்படியே அவரது சரீரம்‌ கால்டர்‌ 


பள்ளத்தாக்கிலுள்ள லட்டன்டென்‌ தேவாலயத்தின்‌ உள்‌ சரொதியண்டை 


2.2 


அடக்கம்‌ செய்யப்பட்டிருந்த அவரது மனைவியின்‌ கல்லறை 
யண்டையிலேயே வைக்கப்பட்டது. அந்த இடம்‌ அவர்‌ குருவானவராக 21 
அண்டு காலம்‌ பணிபுரிந்த ஹாவொர்த்‌ திருச்சபைக்கு அருகிலுள்ள ஒரு 
இடம்தான்‌. யோசேப்பு மரணமடையும்போது தனது எலும்புகளைக்‌ குறித்து 
இஸ்ரவேல்‌ மக்களுக்கு கட்டளை கொடுத்த வண்ணமாக தேவ மனிதர்‌ 
கிரிம்ஷாவும்‌ தனது சரீர அடக்கத்தை குறித்து அவர்‌ மரணத்துக்கேதுவான 
நோயினால்‌ தாக்கப்படுவதற்கு வெகு முன்பதாகவே வெகு தெளிவான 
விபரணங்களைக்‌ கொடுத்துவிட்டார்‌. அவர்‌ கேட்டுக்கொண்டதற்கு 
இணங்க அனைத்து காரியங்களும்‌ அவரது விருப்பப்படியே செய்யப்பட்டது. 
“அவர்‌ மரணமடைந்த அறையில்‌ அவரது சரீரத்தை சூழ உறவினரும்‌, தேவ 
மக்களுமாக 20 பேர்கள்‌ மாத்திரமேதான்‌ இருக்க வேண்டும்‌. புதைக்கப்படும்‌ 
அவரது சரீரம்‌ ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள்‌ மரணத்தில்‌ அவர்களுடைய 
சரீரத்தைச்‌ சுற்றி மூடிப்‌ புதைக்கப்படும்‌ மிக எளிமையான 
வஸ்திரங்களாலேயே உடுத்துவிக்கப்படல்‌ வேண்டும்‌. அவருடைய பிரேதப்‌ 
பெட்டி ஏழைகளைப்‌ புதைக்க வாங்கப்படும்‌ வெகு சொற்பமான விலைக்‌ 
திரயமான எல்ம்‌ என்ற மரப்‌ பலகையால்‌ உருவாக்கப்பட்ட பிரேதப்‌ 
பெட்டியாக இருக்க வேண்டும்‌. பெட்டியின்‌ மேலே ' “கிறிஸ்து எனக்கு ஜீவன்‌, 
சாவு எனக்கு அதாயம்‌'' என்ற தேவ வசனம்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 
தன்னை அடக்கம்‌ செய்யப்போகும்‌ தேவாலயத்தின்‌ வழி நெடுகிலும்‌ 23, 39, 91 
ஆம்‌ சங்கீதங்களிலிருந்து தேவ வசனங்கள்‌ தெரிந்தெடுக்கப்பட்டு 
வாசிக்கப்படுவதுடன்‌ பொறுத்தமான பாடல்களும்‌ பாடப்பட வேண்டும்‌. 
தன்னுடைய அடக்க ஆராதனையை நடத்தும்‌ குருவானவர்‌ பிலிப்பியர்‌ 1 : 21 
(கிறிஸ்து எனக்கு ஜீவன்‌, சாவு எனக்கு ஆதாயம்‌) என்ற தேவ வசனத்தின்‌ 
பேரிலேயே தனது பிரசங்கத்தை நிகழ்த்த வேண்டும்‌'' என்ற அவருடைய மன 
விருப்பங்கள்‌ எல்லாம்‌ அப்படியே நிறைவேற்றப்பட்டன. கிரிம்ஷாவின்‌ 
பழைய நண்பரும்‌, தேவ ஊழியருமான குருவானவர்‌ ஹென்றி வென்‌ அடக்க 
ஆராதனையின்‌ பிரசங்கத்தைச்‌ செய்தார்‌. 


லட்டன்டென்‌ தேவாலயம்திரள்‌ திரளாக கூடி வந்த மக்கள்‌ கூட்டத்தை 
தனக்குள்‌ ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு சிறியதாகக்‌ காணப்பட்டது. 
குருவானவர்‌ ஹென்றி வென்‌ என்பவரின்‌ அடக்க அராதனை பிரசங்கம்‌ 
வெண்கல மணி ஓசை போலகல்லறைத்‌ தோட்டம்‌ முழுவதும்‌ எதிரொலித்தது. 
வில்லியம்‌ கிரிம்ஷாவின்‌ தேவதா பக்தி வாழ்வின்‌ பரிசுத்த குணநலன்களையும்‌, 
அவர்‌ தனது அன்பின்‌ ஆண்டவர்‌ இயேசுவைப்‌ பின்பற்றி அவரைப்‌ போன்று 
வாழ்ந்த விதங்களையும்‌, அழியும்‌ ஆத்துமாக்களைக்‌ குறித்த அவர து அளவற்ற 


23 


ஆத்தும தாகத்தையும்‌ ஹென்றி வென்‌ மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்‌ 
கிறிஸ்து இரட்சகரைப்‌ பின்பற்றிய விதமாக கூடி வந்திருக்கும்‌ சபை மக்களும்‌ 
இரட்சகர்‌ இயேசுவைப்‌ பின்பற்றி நடக்க வேண்டுமென்று உருக்கமான 
வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. வில்லியம்‌ கிரிம்ஷா தனது சவ அடக்க காரியங்கள்‌ 
மிகவும்‌ எளிமையாக, ஏழைக்கு ஏழையாக இருக்க வேண்டுமென்று கேட்டுக்‌ 
கொண்டபோதினும்‌ நாட்டை ஆளுகை செய்கின்ற அரச குடும்பத்தில்‌ 
ஏற்பட்ட ஒரு மரணத்தைப்‌ போன்று திரள்‌ திரளாக மக்கள்‌ கூட்டம்‌ அவரது 
கல்லறைத்‌ தோட்டத்தில்‌ கடல்‌ அலைகள்‌ போல அலையமோதிக்‌ கொண்டு 
நின்றது. தான்‌ உயிரோடிருந்த நாட்களில்‌ ஆத்துமாக்கள்‌ நரக பாதாளம்‌ 
சென்றுவிடாமல்‌ அவர்களை இரவும்‌ பகலும்‌ கண்காணித்து நித்திய 
ஜீவனுக்கு நேராக வழிநடத்திய தங்கள்‌ நல்ல மேய்ப்பன்‌ இப்பொழுது பிரேதப்‌ 
பெட்டிக்குள்‌ அடங்கிவிட்ட தை கண்ணுற்ற மக்கள்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ வடிய 
வடிய அழுகையோடும்‌, புலம்பலோடும்‌ தங்கள்‌ குருவானவரின்‌ குளிர்ச்சியான 
முகத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. ““தேவ பக்தியுள்ள மனுஷர்‌ 
ஸ்தேவானை எடுத்து அடக்கம்பண்ணி அவனுக்காக மிகவும்‌ துக்கம்‌ 


கொண்டாடினார்கள்‌ என்ற தேவ வாக்கின்படி அவருடைய 


பிரேதப்பெட்டியை தேவ மக்கள்‌ சுமந்து சென்று அடக்கம்‌ செய்தனர்‌ 


தேவ மனிதர்‌ வில்லியம்‌ கிரிம்ஷாவின்‌ ஒரே குமாரன்‌ 
பரலோகம்‌ சென்ற வரலாறு 


வில்லியம்‌ கிரிம்ஷாவிற்கு ஒரு ஆண்‌ மகவும்‌, ஒரு பெண்‌ மகவும்‌ 
இருந்தார்கள்‌. அவருடைய மகள்‌ 12 வயது பிள்ளையாக கிங்ஸ்வுட்‌ என்ற 
பள்ளியில்‌ படித்துக்‌ கொண்டி ருந்த நாட்களில்‌ சடுதியாக இறந்து போனாள்‌. 
“அந்த அன்பு மகள்‌ இரட்சகர்‌ இயேசுவை தன்‌ சொந்தமாக ஏற்று அவருக்குள்‌ 
மரித்தாள்‌'' என்று சார்லஸ்‌ வெஸ்லி என்ற மாபெரும்‌ தேவ மனிதர்‌ கூறினார்‌. 
கிரிம்ஷாவின்‌ மகன்‌ ஜாண்‌ கிரிம்ஷா தனது தகப்பனார்‌ இறந்து 3 அண்டு 
காலத்திற்குப்‌ பின்னர்‌ இறந்தார்‌. தகப்பனார்‌ மரணமடையும்‌ காலம்‌ வரை 
அவர்‌ மனந்திரும்பவே. இல்லை. மரணப்படுக்கையில்‌ இருந்த தனது 
தகப்பனாரைக்‌ காண வந்த தனது மகன்‌ ஜாண்‌ கிரிம்ஷாவைப்‌ பார்த்து ““உனது 
ஆத்துமாவை நீ கவனமாகப்‌ பாதுகாத்துக்‌ கொள்‌, நீ இப்பொழுது 
மரணத்தைச்‌ சந்திக்க ஆயத்தமான நிலையில்‌ இல்லவே இல்லை”' என்று 
கூறினார்‌. அத்துடன்‌ தனது சரீரமானது காய்ச்சலின்‌ காரணமாக கொதிக்கும்‌ 
பாத்திரம்‌ போல காணப்பட்டாலும்‌ தனது ஆத்துமா ஆண்டவர்‌ இயேசுவில்‌ 
ஆனந்தக்‌ களிப்போடு இருக்கின்றது” என்றும்‌ சொன்னார்‌. அவர்‌ தமது 


24 


மாணப்படிக்கையில்‌ சொல்லிய அந்த வார்த்தைகளும்‌, தனது ஒரே மகனுக்காக 
அவர்‌ எறெடுத்த அநேக கண்ணீரின்‌ விண்ணப்பங்களும்‌ தேவ சமூகத்தில்‌ 
அங்கிரிக்கப்பட்‌டு இறுதியாக அவருடைய மகன்‌ மனந்திரும்பி 1766 ஆம்‌ 
ஆண்டு மே மாதம்‌ 17 அம்‌ நாள்‌ ஈவுட்‌ என்ற இடத்தில்‌ மரணமடைந்தார்‌. 
6 6 6 8 ப - உ த ச 52. 
தனதுதகப்பனார்‌ வில்லியம்‌ கரிம்ஷா இறந்த பின்னர்‌ அவருடைய குதிரையில்‌ 
அவருடைய மகனான மேற்கண்ட ஜாண்‌ திரிம்ஷா ஏறிச்சவாரி செய்து 
மொண்டு போவது வழக்கம்‌. ஒருநாள்‌ அவர்‌ அவ்விதமாக குதிரையில்‌ சென்று 
b ன்‌ யி ஒர்‌ ? - 
கொண்டி ருந்த்போ துஹாவொர்த்‌ திருச்சபையிலுள்ள ஒரு மனிதன்‌ அவரை பட 
-(5) 6 அ [ அணத ₹்‌ ச ( ன பீ” 
பார்த்து “அந்த பழைய பரிசுத்த குருவானவர்‌ வில்லியம்‌ கிரிம்ஷாவின்‌ 
குதிரையில்‌ நீங்கள்‌ சவாரி செய்து கொண்டு போகின்றீர்கள்‌ என்று நான்‌ 
நினைக்கின்றேன்‌?” என்று கேட்டான்‌. “நீங்கள்‌ சொல்லுவது சரிதான்‌, அதே 
குைதான்‌'' என்று அவர்‌ பதிலளித்தார்‌. ““ஒரு காலத்தில்‌ அந்தக்‌ குதிரை ஒரு 
மாபெரும்‌ தேவ பக்தனை சுமந்து கொண்டு சென்றது. ஆனால்‌, 
° ம்‌ ்‌ ்‌] ப 
இப்பொழுதோ அது ஒரு மாபெரும்‌ பாவியை சுமந்து கொண்டு 
மெல்லுகின்றது'' என்று அவர்‌ வெட்கத்தால்‌ நாணி தலை குனியத்தக்கதா கச்‌ 


சொன்னானாம்‌. 


அகத்தனையான பாவியான அந்த ஜாண்‌ கிரிம்ஷா தான்‌ 
ம/ணமடை வதற்கு முன்பு நன்கு மனந்திரும்பி ஆண்டவரின்‌ அடிமையானார்‌ 
அதற்கான வெளிப்படையான அனைத்து அறிகுறிகளும்‌ வெளி உலகத்திற்குத்‌ 
தெரியத்‌ தெபடங்கின. அவரது மரணத்திற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னர்‌ 
"நான்‌ இறுதியாக மோட்சத்திற்கு வந்துவிட்டதைக்‌ காணும்‌ என்‌ அருமைப்‌ 
பரிசுத்த தகப்பனார்‌ எத்தனையான அனந்தக்கண்ணீருடன்‌ களிகூருவார்‌ 
என்று நீங்கள்‌ நினைக்கின்றீர்கள்‌?”” என்று ஒரு தடவை ஒரு மனிதனிடம்‌ 
ஜாண்‌ கிரிம்ஷா சொன்னதை ஒருவர்‌ கேட்டுக்‌ கொண்டே இருந்திருக்கின்றார்‌. 


கர்த்தருக்கே துதி உண்டாவதாக. 


பரிசுத்த குருவானவர்‌ வில்லியம்‌ கிரிம்ஷாவைக்‌ 
குறித்து ஒரு தேவ மனிதரின்‌ சாட்சி 


வில்லியம்‌ ரோமைன்‌ என்ற பரிசுத்தவான்‌ கிரிம்ஷா மரித்த சொற்ப 
நாட்களில்‌ புனித டன்ஸ்டான்‌ என்ற இடத்தில்‌ மக்களுக்கு பிரசிங்கித்த ஒரு 


பி) சங்கத்தின்‌ சில வரிகள்‌:- 


“நூன்‌ அறிந்தவரை பரிசுத்த குருவானவர்‌ வில்லியம்‌ கஇரிம்ஷா தன்‌ 
ஆண்டவர்‌ இயேசு இரட்‌.சகருக்காக மிகவும்‌ கடுமையாக, சலிப்பின்றி, 


25 


ஓய்வின்றி உழைத்த தேவ பக்தன்‌ ஆவார்‌. தான்‌ பாடுபட்டு உழைத்த 
அத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயம்‌ பண்ணிக்‌ கொள்ளுவதற்காக 
தன்னைத்‌ தேடி வந்த உலகச்‌ செழிப்பையும்‌, உல்லாச வாழ்வையும்‌, உலகம்‌ 
கொடுக்கும்‌ அனைத்து பாக்கிய சிலாக்கியங்களையும்‌ குப்பையும்‌ தூசியுமாக 
உதறித்‌ தள்ளிவிட்டார்‌. அத்துடன்‌ அழியும்‌ அத்துமாக்களுக்காக மிகவும்‌ 
அனந்த மகிழ்ச்சியோடு கஷ்டங்களையும்‌, ஆபத்துக்களையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ மேற்கொண்டார்‌. அவர்‌, இயேசு கிறிஸ்‌ துவை, 
சிலுவையில்‌ அறையப்பட்ட அவரையே பிரசிங்கித்தார்‌. அதற்கு 
முத்திரையாக அவருடைய பரிசுத்த ஊழியத்தின்‌ அறுவடையை தேவன்‌ 
காணும்படிச்‌ செய்தார்‌. “கர்த்தருக்குள்‌ உண்மையும்‌ உத்தமமுமான 1200 
திருச்சபை மக்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளில்‌ கர்த்தருடைய 
ராப்போஜன பந்தியில்‌ பங்குபெறுவதை நான்‌ மகிழ்ச்சியோடு காண்கின்றேன்‌ '' 
என்று அவரே என்னிடம்‌ சொல்லியிருக்கின்றார்‌. கர்த்தருக்குள்ளான 
அவருடைய பரிசுத்த நண்பர்கள்‌ அவருடைய உடல்‌ நலத்தைக்‌ கருத்தில்‌ 
கொண்டு மிகவும்‌ அன்புடன்‌ இனி தனது தேவ ஊழியத்தை 
மட்டுப்படுத்திக்கொள்ள ஆலோசனை சொன்ன போது “நான்‌ இப்பொழுது 
என்‌ அண்டவருக்காக உழைப்பேனாக, வருகிற நாட்களில்‌ எனக்கு 
போதுமான இளைப்பாறுதல்‌ கிடைத்துக்‌ கொள்ளும்‌. எனக்காக எவ்வளவோ 
செய்த என்‌ அண்டவருக்கு நான்‌ அத்தனை போதுமான அளவில்‌ எதுவுமே 
செய்துவிடவில்லை” என்று அவர்‌ பதிலளித்தார்‌. நான்‌ சந்தித்த தேவ 
மனிதர்களில்‌ கிரிம்ஷாவைப்‌ போல தன்‌ அண்டவருடன்‌ அத்தனை 
மனத்தாழ்மையுடன்‌ நடந்த வேறொருவரை நான்‌ காணவில்லை. தன்‌ அன்பின்‌ 
ஆண்டவருக்கு அவர்‌ எத்தனை பயன்‌ உள்ள ஒரு தேவப்‌ பிள்ளை என்று 
அவரைக்‌ குறித்துப்‌ புகழ்ந்து பேசும்‌ எந்த ஒரு வார்த்தைகளையும்‌ அவர்‌ 
கேட்கவும்‌, ஏற்றுக்கொள்ளவும்‌ விரும்பவே இல்லை. அவருடைய 
வாயிலிருந்து புறப்பட்ட அவரது கடைசி வார்த்தைகள்‌ “ “இதோ, 
அப்பிரயோஜனமான ஊழியன்‌ கடந்து செல்லுகின்றான்‌”” என்பதே. 


EDC டைட்‌ 


| There 18 a living God 
| | 


He has spoken in the Bible 
He means what He has says 


and will do all He has promised 


| 
| 
| 
(J.Hudson Taylor) | 


அம்‌ அளை ய வட அவைவ ணு ராவா னை ருவான்‌ வ எவ வையனை படை வாதை. - வன ரைவனவகவளை அவவ ஆ அ ஆவ வம ம பயம இய வடம மம்‌ ண ல அட அணையை வளைவை வைக ப வை ப வனாவைைகைகை அனலை வைவைவ ப அவக பட அனையை வையம்‌ வணக ஆட டை அ ன 
_—__ பெடல்‌ ல செழிய பவட ணை அவனகக யாய ர வப ன ைதட்டடபாவ அவை வை ல ரவை வவ அன வைத பனணனாவ அலை அரவை ய வனவனை ன: அமைய பைகவ 1 ப 


20 


்‌ ஆகையால்‌ இனிச்‌ சம்பவிக்கப்‌ போகிற 
இவைகளுக்கெல்லாம்‌ நீங்கள்‌ தப்பி, மனுஷ 
குமாரனுக்கு முன்பாக நிற்கப்‌ பாத்திரவான்‌௧ளாக 
எண்ணப்படுவதற்கு, எப்பொழுதும்‌ ஜெபம்‌ பண்ணி 
விழித்திருங்கள்‌” (லூக்கா 21 : 36) 


கர்த்தருக்குள்‌ எனக்கு மிகவும்‌ அருமையானவர்களே, 


பிதாவாகிய தேவனாலும்‌, நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு 
கிறிஸ்துவினாலும்‌ உங்களுக்குக்‌ கிருபையும்‌, சமாதானமும்‌ பெருக 


உண்டாவதாக. ஆமென்‌. 


அண்டவருடையஅருமைப்‌ பிள்ளைகளாகிய உங்களை இந்த தேவ 
எக்காள இதழின்‌ மூலமாக நீண்ட இடைவெளிக்குப்‌ பின்னர்‌ மீண்டும்‌ சந்திக்க 
கிருபையின்‌ சிலாக்கியம்‌ தந்த நம்‌ அன்பின்‌ தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை 
ஏறெடுக்கின்றேன்‌. தேவப்‌ பிள்ளைகளாகிய உங்களுடைய உருக்கமான 
ஜெபங்களின்‌ காரணமாகவே நாங்கள்‌ எங்கள்‌ இமயமலை தேவ 
ஊழியங்களைக்‌ கர்த்தருக்கு மகிமையாக முடித்து சுகபத்திரமாக உங்கள்‌ 
மத்தியில்‌ வந்து சேர்ந்தோம்‌ என்று நான்‌ நிச்சயமாகக்‌ கூற முடியும்‌. 
உத்தராஞ்சல்‌ மாநிலத்தின்‌ சாநிழலின்‌ பள்ளத்தாக்கின்‌ பாதைகளில்‌ ஒரு மாத 
காலமாக நாங்கள்‌ எங்கள்‌ 2 வாகனங்களில்‌ தேவனுடைய சுவிசேஷங்களுடன்‌ 
பிரயாணம்‌ செய்த நாட்களில்‌ ஒவ்வொரு நாளும்‌ எங்கள்‌ ஜீவன்‌ 
ஆண்டவருடைய பார்வையில்‌ அருமையாக இருந்ததற்காக அவருக்கு துதி 
ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன்‌. நாங்கள்‌ எங்கள்‌ தேவ ஊழியங்களை 
முடித்து இமயமலைகளின்‌ அடிவாரப்பட்டணமான ஹல்த்வானி என்ற 
பட்டணத்திற்கு வந்து கொண்டிருந்த போது பவாலி என்ற இடத்திற்கு 
அருகிலுள்ள நெடுஞ்சாலையில்‌ ஓரிடத்தில்‌ கொஞ்சம்‌ மக்கள்‌ கூடி நின்று 
கொண்டு தங்களுக்கு எதிராக உள்ள கெடு பள்ளத்தாக்கை துயரத்தோடு 
பார்த்துக்‌ கொண்டிருப்பதை நாங்கள்‌ கவனித்தோம்‌. எங்கள்‌ வாகனம்‌ 
அவர்களண்டை வந்ததும்‌ எங்களை நிறுத்தி '“சில நாட்களுக்கு முன்பாக ஒரு 
டாட்டா சுமோ வாகனம்‌ கெடு பாதாளத்தில்‌ விழுந்து அதில்‌ பயணம்‌ செய்த 
7 பேர்களையும்‌ பலி கொண்ட இடம்‌ இதுதானா?” என்று எங்களிடம்‌ 
கேட்டார்கள்‌. உண்மைதான்‌, அந்த இடத்தில்தான்‌ அந்த சம்பவம்‌ 
நடந்துள்ளது என்பதை ஹிந்தி தினசரி செய்தி தாளில்‌ வாசித்திருந்த நமது 
பாஸ்டர்‌ சகோதரன்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்கள்‌ உறுதி செய்தார்கள்‌. அந்த 


27 


இடங்களில்‌ அப்படிப்பட்ட துயர சம்பவங்கள்‌ அடிக்கடி நடந்து 
கொண்டிருக்கும்‌ நேரத்தில்‌ தேவன்‌ ஏழைப்‌ பரதேசிகளாகிய எங்களை 
கண்ணின்‌ மணிபோல பாதுகாத்து வழிநடத்தி சுகபத்திரமாக உங்கள்‌ நடுவில்‌ 


கொண்டு வந்த தயவுக்காக நாம்‌ அவருக்கு என்ன ஈட்டை ச்‌ செலுத்த முடியும்‌? 


இந்த இதழின்‌ ஆரம்பத்தில்‌ பரிசுத்த குருவானவர்‌ ““வில்லியம்‌ 
சிரிம்ஷா'* என்ற தேவ மனிதரின்‌ வாழ்க்கைச்‌ சரித்திரத்தை நான்‌ உங்களுக்கு 
ஜெபத்தோடு தந்திருக்கின்றேன்‌. ““18 ஆம்‌ நூற்றாண்டு கிறிஸ்தவ தேவ 
பக்தர்கள்‌” என்ற தலைப்பில்‌ ஜாண்‌ சார்லஸ்‌ ரைல்‌ என்ற லிவர்பூல்‌ பட்டண 
பரிசுத்த பிஷப்‌ அவர்கள்‌ எழுதிய ஒரு அருமையான புத்தகத்திலிருந்து இந்தச்‌ 
சரித்திரம்‌ நமக்குக்‌ கிடைத்திருக்கின்றது. கர்த்தருக்கு நாம்‌ துதி ஏறெடுப்போம்‌. 
கடந்த தேவ எக்காள இதழில்‌ ““ஜாண்‌ சார்லஸ்‌ ரைல்‌”” என்ற அந்த தேவ 
பக்தனின்‌ சிறிய சாட்சியையும்‌ அவர்‌ எழுதிய “: இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌, அவர்கள்‌ தேவனை தரிசிப்பார்கள்‌”? என்ற பரவசமான 
தேவச்‌ செய்தியையும்‌ நீங்கள்‌ வாசித்து ஆசீர்வாதம்‌ பெற்றுக்‌ கொண்டது 
உங்களுக்கு நன்கு நினைவிருக்கலாம்‌ என்று நினைக்கின்றேன்‌. 


தேவ எக்காள பத்திரிக்கையின்‌ முகப்பில்‌ கானும்‌ தேவ மனிதர்‌ 
வில்லியம்‌ கிரிம்ஷா அவர்களின்‌ வாழ்க்கைச்‌ சரித்திரத்தை ஏதோ ஒரு கதையை 
வாசிப்பது போல நீங்கள்‌ பொழுது போக்கிற்காக வாசித்து அப்படியே அதை 
மறந்து போகாமல்‌ அந்த தேவ மனிதரை ஆண்டவர்‌ பயன்படுத்த 
காரணமாயிருந்த அவருடைய பரிசுத்த குணசீலங்கள்‌ என்ன, என்ன என்பதை 
நீங்கள்‌ ஜெபத்துடன்‌ கண்டு பிடித்து அவரைப்போல தேவனுக்கு முன்பாக 
உத்தமமாக நடக்க கர்த்தருடைய பெலத்தோடு கட்டாயம்‌ பிரயாசப்படுங்கள்‌. 
“இன்று நான்‌ மரிப்பேனானால்‌ எனக்குப்‌ பின்னால்‌ நான்‌ இந்த உலகத்தில்‌ 
விட்டுச்‌ செல்ல எனக்கு ஒரு பென்னி நாணயம்‌ கூட கிடையாது?” என்ற 
கிரிம்ஷாவின்‌ சவாலை கர்த்தருடைய வேதத்தை தங்கள்‌ கரங்களில்‌ எடுத்து 
தேவனுடைய ஜனத்திற்கு ஊழியம்‌ செய்யும்‌ பரிசுத்த தேவ ஊழியர்கள்‌ 
அப்படியே கடைப்‌ பிடித்து நடந்து கர்த்தரை முழுமையாக கனப்படுத்த 
வேண்டும்‌. கிரிம்ஷாவைப்‌ போன்ற ஒழுங்கான ஜெப வாழ்க்கை, ஆத்தும 
பாரம்‌, அயராத உழைப்பு, எளிமை, மனத்தாழ்மை, பெயர்‌ புகழ்‌ விரும்பாத 
மறைவான வாழ்க்கையை நாமும்‌ நமது வாழ்க்கையில்‌ கடைப்‌ பிடித்து மிகுந்த 
வைராக்கியத்துடன்‌ தேவனுக்கு முன்பாக வாழ கர்த்தர்‌ நமக்குக்‌ கிருபை 
செய்வாராக. பெயர்க்‌ கிறிஸ்தவர்களாலும்‌, கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ 
செய்கின்றோம்‌ என்று கூறிக்கொண்டு தங்கள்‌ மாறுபாடான 


28 


ஊழியங்களாலும்‌, அசுத்தமான வாழ்க்கைகளாலும்‌ புற மதஸ்தரின்‌ 
கண்களுக்கு முன்பாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தூஷித்து அந்தச்‌ 
செய்திகளை தங்கள்‌ செய்தித்தாட்களில்‌ பிரபல்யப்படுத்தி எழுதி உலக மாந்தர்‌ 
அதை வாசித்து தேவனுடைய ஜீவனுள்ள நாமத்தை அற்பமாக எண்ணி 
அருவருக்க வகை செய்து வைத்திருக்கும்‌ கொடிய நாட்களில்‌ நாம்‌ 
இப்பொழுது வாழ்ந்துகொண்டிருக்கின்றோம்‌. கிறிஸ்தவ ஊழியர்கள்‌ மற்றும்‌ 
கிறிஸ்தவ ஊழியங்களின்‌ மாறுபாடான காரியங்களைக்‌ குறித்து புறமதஸ்தர்‌ 
தாங்கள்‌ செய்தித்தாட்களில்‌ வாசித்ததைக்‌ குறித்தும்‌, தொலைக்காட்சியில்‌ 
பார்த்ததைக்‌ குறித்தும்‌ நம்மிடம்‌ கேட்கும்‌ கேள்விகள்‌ நம்‌ உள்ளங்களை 


ஊடுறுவக்‌ குத்துவது போல இருக்கின்றது. 


இந்த தேவ எக்காள இதழ்‌ உங்கள்‌ கரங்களை வந்தடையும்போது 
நீங்கள்‌ புதிய 2007 ஆம்‌ ஆண்டுக்குள்‌ நன்கு கடந்து சென்றிருப்பீர்கள்‌. 
உங்களுக்கு என்‌ புது வருட வாழ்த்துக்களையும்‌, ஸ்தோத்திரங்களையும்‌ 
கூறுகின்றேன்‌. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து மிகுந்த 
துக்கசாகரத்துடன்‌ புதிய அண்டை துவக்கிய தேவப்‌ பிள்ளைகளும்‌ உங்களில்‌ 
சிலர்‌ உண்டு என்பதை நான்‌ அறிவேன்‌. தாங்கள்‌ பெற்ற தங்கள்‌ அன்புச்‌ 
செல்வங்களின்‌ திருமண காரியங்கள்‌ எப்படியாவது 2006 ஆம்‌ அண்டில்‌ 
முடிந்துவிடாதா என்று ஏங்கிக்‌ கிடந்த அருமைப்‌ பெற்றோர்‌ பலர்‌ தங்கள்‌ 
எதிர்பார்ப்பு தோல்வியில்‌ முடிந்த வேதனையோடு புது வருடத்துக்குள்‌ 
பிரவேசித்திருக்கின்றீர்கள்‌. அண்டுக்கணக்காக வேலையில்லாமலிருக்கும்‌ 
தங்கள்‌ அருமைப்‌ பிள்ளைகளுக்கு எப்படி யாவது ஒரு வேலை வாய்ப்பு இந்த 
ஆண்டு முடிவுக்குள்‌ கிடைத்துவிடாதா என்று எதிர்பார்த்துக்‌ காத்திருந்த 
பெற்றோர்‌ பெரிய ஏமாற்றத்தோடேயே புதிய வருடத்துக்குள்‌ கடந்து 
வந்திருக்கின்றீர்கள்‌. கிறிஸ்தவ குடும்பங்களில்‌ கொடிய வியாதி துன்பங்கள்‌, 
கட்டில்‌ கிடையாகக்‌ கிடந்து அவதிப்படும்‌ முடமான பிள்ளைகள்‌, '“சிக்கன்‌ 
குன்யா'' என்ற பயங்கர நோய்‌ தாக்குதல்கள்‌, பொருளாதார நெருக்கடிகள்‌, 
மற்றும்‌ அநேக கண்ணீரின்‌ பிரச்சினைகள்‌ வாட்டி வதைத்தவண்ணமாக 
உள்ளன. மனதுருக்கம்‌ நிறைந்த கர்த்தர்‌ தாமே உங்கள்‌ கண்ணீர்‌ யாவையும்‌ 
துடைத்து, உங்கள்‌ துன்பங்கள்‌ யாவும்‌ அகன்று நீங்கள்‌ பூரண தேவ 
சமாதானத்தோடுவாழகிருபைசெய்வாராக. உங்களில்‌ பலரைவிட நான்‌ என து 
வா [ழ்வில்‌ தாங்கொண்ணா துயரங்களை அனுபவித்‌ துக்கடந்து வந்தவன்‌. நான்‌ 
எனது 50 ஆண்டு காலம்‌ அன்பின்‌ அண்டவரோடு வழிநடந்து வந்துள்ள 
எனது தாழ்மையான கிறிஸ்தவ வாழ்வின்‌ அனுபவத்திலிருந்து உங்களை 
ஆறுதல்படுத்திச்‌ சொல்லக்கூடிய ஓரே வார்த்தை, நமக்காக தமது 


29 


விலையேறப்பெற்ற ஜீவனைக்‌ கொடுத்த நம்‌ அன்பின்‌ ஆண்டவர்‌ 
நல்லவர்‌, அவர்‌ நமக்கு எப்பொழுதும்‌ நன்மையே செய்கின்றவர்‌, அவர்‌ நமக்குச்‌ 
செய்வதெல்லாம்‌ நமது நித்திய நன்மைக்கே. அல்லேலூயா. *“நாரன்‌ 
செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய்‌. இனிமேல்‌ அறிவாய்‌” 
(யோவான்‌ 13:7 ) என்ற தேவ வார்த்தையை அப்படியே நாம்‌ விசவாசிப்போம்‌. 
அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாம்‌ அண்டவருக்கு துதி 
செலுத்துவோம்‌. 


புதிய அண்டுக்குள்‌ கடந்து வந்திருக்கும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த ஆண்டில்‌ நீங்கள்‌ தேவ பெலத்தோடு 
கடைப்பிடித்து நடக்க வேண்டிய மூன்று அருமையான தேவ 
ஆலோசனைகளை நான்‌ உங்களுக்கு முன்னர்‌ வைக்க அசைப்படுகின்றேன்‌. 
மாம்சத்தின்படி நான்‌ அந்த அலோசனைகளை உங்களுக்கு எழுதாமல்‌ எனது 
உபவாச ஜெப நாட்களில்‌, நான்‌ என்‌ முழங்கால்களில்‌ நின்ற மணி நேரங்களில்‌ 
கர்த்தர்‌ எனக்கு உணர்த்திய காரியங்களையே எழுதுகின்றேன்‌. உங்களுடைய 
தனிப்பட்ட அவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்க நீங்கள்‌ அவசியம்‌ 
அந்த ஆலோசனைகளைக்‌ கடைப்‌ பிடித்து வாருங்கள்‌. மிகுந்த 
தேவாசீர்வாதம்‌ காண்பீர்கள்‌. 


மாயாபுரி சந்தை சரக்குகளின்‌ படங்களை உங்களுக்குக்‌ 
காண்பித்து உங்கள்‌ அத்துமாவை அழிக்கும்‌ 
சாத்தானுக்கு விழிப்பாயிருங்கள்‌ 


்‌ மாயையைப்‌ பாராதபடி நீர்‌ என்‌ கண்களை விலக்கி உம து வழிகளில்‌ 


என்னை உயிர்ப்பியும்‌'' (சங்‌ 119 : 37) 


நான்‌ எனது வாழ்வில்‌ என்றும்‌ மறக்க முடியாத ஒரு காட்சியை நான்‌ 
சிறுவனாக இருந்த நாட்களில்‌ கண்டதுண்டு. நெல்லை மாவட்டத்திலுள்ள 
ஆழ்வார்திருநகரி என்ற கிராமத்தில்‌ அங்குள்ள தாம்பிரவர்ணி ஆற்றின்‌ 
வாய்க்கால்‌ கரையில்‌ அந்தக்‌ காட்சியை நான்‌ கண்டேன்‌. அந்த ஊரில்‌ 
அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த எனது தாய்‌ மாமனார்‌ வீட்டில்‌ 
அப்பொழுது நான்‌ தங்கியிருந்து படித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 


அந்த ஊரிலுள்ள அந்த தண்ணீர்‌ வாய்க்கால்‌ கரையை ஓட்டி வயல்‌ 
நிலங்கள்‌ உண்டு. அந்தச்‌ சமயத்தில்‌ அந்த இடத்தில்‌ நாடோடிகளான நரிக்‌ 
குறவர்கள்‌ கூடாரங்கள்‌ போட்டு முகாமிட்டி ருந்தனர்‌. ஒரு நாள்‌ நான்‌ அந்தக்‌ 


கூடாரங்களண்டை சென்று அவர்களின்‌ நடபடிகளை ஆர்வத்தோடு 


30 


கவனித்தேன்‌. அந்த நரிக்‌ குறவர்கள்‌ கூடாரங்கள்‌ போட்டு அமர்ந்திருந்த 
இடத்திற்குச்‌ சற்றுத்‌ தொலைவில்‌ ஒரு பெரிய கரும்‌ பருந்து நெல்‌ 
அறுவடையான ஒரு வயலின்‌ வரப்பில்‌ சாவதானமாக அங்குமிங்கும்‌ பார்த்துக்‌ 
கொண்டு அமர்ந்திருந்தது. அதைக்‌ கண்ணுற்ற அங்கிருந்த நரிக்குறவன்‌ 
ஒருவன்‌ தனது கரத்தில்‌ உருண்டை வடிவமான ஒரு பெரிய முறத்தையும்‌, ஒரு 
குறுந்தடி யையும்‌ எடுத்துக்‌ கொண்டு அந்தப்‌ பருந்தை நோக்கிப்‌ புறப்பட்டான்‌. 
அவன்‌ செய்த காரியம்‌ எனக்கு மிகுந்த அச்சரியத்தை அளிப்பதாக இருந்தது. 
வான வீதியில்‌ மேகங்களோடு போட்டிப்‌ போட்டுக்‌ கொண்டு உயரமான 
இடங்களில்‌ பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல்‌ படைத்த ஒரு பருந்தை 
வீழ்த்த ஒரு சாதாரணமான முறமும்‌, ஒரு சிறிய குறுந்தடியும்‌ எப்படி 
அவனுக்கு உதவும்‌ என்று நான்‌ ஆச்சரியத்தோடு நினைத்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. முறத்தையும்‌, குறுந்தடியையும்‌ தனது கரங்களில்‌ 
எடுத்துக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்த அந்த நரிக்‌ குறவன்‌ அந்தப்‌ 
பருந்துக்கு சமீபமாக வந்ததும்‌ தனது முழு உருவத்தையும்‌, குறுந்தடியையும்‌ 
அந்த முறத்துக்குள்‌ மறைத்தவனாக தரையில்‌ குனிந்து மெள்ள மெள்ள நகரத்‌ 
தொடங்கினான்‌. இப்பொழுது அவனது அசைவு மிகவும்‌ கால 
தாமதத்துடனிருந்தது. அவன்‌ மிகவும்‌ பொறுமையோடு தனது காரியத்தில்‌ 
முன்னேறிக்‌ கொண்டிருந்தான்‌. அவ்வப்போது தனது முறத்தை சற்றே விலக்கி 
தனக்கும்‌, வயல்‌ வரப்பில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ பருந்துக்கும்‌ உள்ள இடைவெளி 
என்ன என்பதை அவன்‌ நிதானித்தவனாகச்‌ சென்று கொண்டி ருந்தான்‌. ஒரு 
குறிப்பிட்ட இடைவெளி வரவும்‌ அந்த நரிக்‌ குறவன்‌ தனது கரத்திலிருந்த 
முறத்தைச்‌ சட்டென்று விலக்கிவிட்டு நூலளவும்‌ குறி தவறாமல்‌ தன்னுடைய 
குறுந்தடியை அந்த பருந்தின்‌ மேல்‌ பலமாக ஓங்கி எறிந்து அதை அடித்து 
வீழ்த்தி அதின்மேல்‌ பாய்ந்து அதைப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. சில நொடிப்‌ 
பொழுதிற்குள்ளாக இந்தச்‌ செயல்‌ நடந்து முடிந்துவிட்டது. அந்த 
நரிக்குறவனின்‌ தந்திரமான செயல்‌ எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிப்பதாக 
இருந்தது. 


நரிக்‌ குறவனின்‌ தந்திரத்தில்‌ அந்தப்‌ பருந்து அத்தனை எளிதாக சிக்கிக்‌ 
கொண்டதன்‌ ஒரே காரணம்‌ தனக்கு முன்னால்‌ நகர்ந்து வந்து கொண்டிருந்த 
அந்த முறத்தை அது ஏனோ தானோவென்று பெரிதாக எடுத்துக்‌ 
கொள்ளாததுதான்‌. அந்த முறத்துக்குப்‌ பின்னால்‌ தனது உயிரைப்‌ பறிக்கும்‌ 
நரிக்‌ குறவனும்‌, அவனது குறுந்தடியும்‌ வந்து கொண்டி ருக்கின்றது என்பதை 
அந்தப்‌ பருந்து சற்றும்‌ எண்ணிப்‌ பார்க்கவில்லை. அந்தக்‌ காட்சியைக்‌ குறித்து 
பின்‌ வந்த நாட்களில்‌ நான்‌ அதிகமாக யோசித்துப்‌ பார்த்ததுண்டு. 


31 


அம்‌, அன்று அந்த நரிக்‌ குறவன்‌ தன்‌ கரத்திலிருந்த முறத்தைக்‌ காட்டி 
ஏமாற்றி அந்தப்‌ பருந்தை அடித்து வீழ்த்தி அதைத்‌ தனக்கு இரையாக்கிக்‌ 
கொண்டான்‌. அதைப்‌ போன்று நமது ஆத்தும அழிம்பனாம்‌ சத்‌ துருவாகிய 
பிசாசும்‌ இந்த உலகத்தின்‌ மாயாபுரிச்‌ சந்தைச்‌ சரக்குகளின்‌ படத்தைக்‌ 
காண்பித்து மாந்தரை வீழ்த்திக்‌ கொண்டிருக்கின்றான்‌. ““விலக்கப்பட்ட 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்தால்‌ நீங்கள்‌ சாகவே சாவதில்லை, அதைப்‌ 
புசித்தால்‌ உங்கள்‌ கண்கள்‌ திறக்கப்பட்டு நீங்கள்‌ தேவர்களைப்‌ போல்‌ 
இருப்பீர்கள்‌” என்ற படத்தை நமது ஆதி தாய்‌ தந்தையருக்குக்‌ காண்பித்து 
அவர்களை சத்துரு அடித்து வீழ்த்தி தேவனுடைய அழகிய 
உலகத்தை முழுமையாகத்‌ தனது கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு வந்தான்‌ 
(1 யோவான்‌ 5 : 19 ) சோதோம்‌, கொமோரா பட்டணங்களின்‌ கவர்ச்சிப்‌ 
படத்தைக்‌ காட்டி லோத்தின்‌ மனைவியை வீழ்த்தினான்‌. சிவப்பான பயிற்றங்‌ 
கூழ்‌ படத்தைக்‌ காண்பித்து ஏசாவை வீழ்த்தினான்‌. பாபிலோனிய சால்வை, 
வெள்ளி, பொன்‌ பாளத்தின்‌ படத்தைக்‌ காட்டி அகானை அதல பாதாளத்தில்‌ 
தலை கீழாகத்‌ தள்ளினான்‌. அழகிய தாமாரின்‌ கவர்ச்சியான சித்திரத்தை 
அம்னோனின்‌ கண்களுக்கு முன்பாக நிழலாடச்‌ செய்து அதைக்‌ கொண்டு 
அவனை பலமாக அறைந்து எரி நரகத்துக்கு அனுப்பி வைத்தான்‌. 


பத்சேபாளின்‌ பிறந்த மேனியின்‌ காட்சிப்‌ படத்தை தாவீது ராஜாவுக்கு 
காட்டி அவர்‌ பெற்ற இரட்சிப்பின்‌ சந்தோசத்தை இழந்து துயரத்தோடு 
அவரை மண்ணைக்‌ கவ்வச்‌ செய்தான்‌. மோவாபியர்‌, அம்மோனியர்‌, 
ஏதோமியர்‌, சதோனியர்‌, ஏத்தியர்‌ போன்ற புற ஜாதிகளின்‌ அழகு அழகான 
பெண்களின்‌ படங்களைக்‌ காண்பித்து இந்த உலகத்தில்‌ தோன்றிய மாபெரும்‌ 
ஞானவானான மன்னன்‌ சாலொமோனை அடியற்ற பனை மரம்‌ போல 
திரும்பவும்‌ எழும்பவிடாமல்‌ பூமியிலே சாயப்பண்ணினான்‌. நாகமானின்‌ 
வெள்ளி, மற்றும்‌ மாற்று வஸ்திரங்களின்‌ படத்தைக்‌ கேயாசிக்கு காண்பித்து 
இந்த உலகத்தில்‌ குஷ்டரோகத்தையும்‌, மறுமையில்‌ அவியாத நித்திய 
அக்கினியையும்‌ வாங்கிக்‌ கொடுத்தான்‌. 


யூதாசுக்கு 30 வெள்ளிக்‌ காசின்‌ மினு மினுக்கும்‌ அழகிய படத்தைக்‌ 
காட்டி அவனை வீழ்த்தி பின்னர்‌ அவனை தூக்கு மரத்துக்கு ஏற்றி குடல்‌ 
சரிந்து சாகப்பண்ணி அந்த சூட்டோடேயே நரக பாதாளத்துக்கே அவனைத்‌ 
தலை கீழாகத்‌ தள்ளிவிட்டான்‌. தேமாவுக்கு இப்பிரபஞ்சத்தின்‌ மாயா 
ஜாலக்காட்சியின்‌ படம்‌ காட்டி மயக்கி மூன்றாம்‌ வானம்‌ வரை சென்று வந்த 


அப்போஸ்தலானாகிய பரிசுத்த பவுல்‌ அப்போஸ்தலரின்‌ மோட்சானந்த 


32 


கூடுறவிலிருந்து அவனை நித்தியமாகப்‌ பிரித்து நரக பாதாளத்திற்கு பந்தாடி 
விட்டான்‌. 


படம்‌ காட்டி மாந்தரை வீழ்த்தும்‌ திறம்பட்ட கலைஞனான தந்திர 
சாத்தான்‌ இறுதியாக தேவமைந்தனாம்‌ நம்முடைய அருமை இரட்சகரிடமும்‌ 
படம்‌ காண்பித்து அவர்‌ பூவுலகத்திற்கு வந்த அவரது மாட்‌ சியான நோக்கத்தை 
ச)தறடி க்கும்படி யாக உயரமான மலையில்‌ அவரை ஏற்றி வண்ண வண்ணப்‌ 
படங்களுடன்‌ அவருக்கு முன்பாக வந்து நின்றான்‌. அவன்‌ காட்டிய உலகத்தின்‌ 
சகல ராஜ்யங்கள்‌, அவைகளின்‌ மகிமைகள்‌ அடங்கிய அந்தப்‌ படங்களை 


தேவ மைந்தன்‌ கண்ணேறிட்டுக்கூடப்‌ பார்க்கவில்லை. 


பூமியின்‌ சிருஷ்டி ப்பின்‌ கால முதல்‌ படங்காட்டி மக்களை ஏமாற்றும்‌ 
அதே நயவஞ்சக சாத்தான்‌ இன்றும்‌ தனது தந்திரக்‌ கலையை வெற்றிகரமாக 
தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான்‌. அவனது படத்திற்குப்‌ பலியாகிக்‌ 


கொண்டி ருப்போரின்‌ எண்ணிக்கை கணக்கிலடங்கா து. 


செய்தித்‌ தாட்களை நான்‌ வாங்கி வாசிக்காதபோதினும்‌ சிற்சில 
சமயங்களில்‌ எனது கரங்களுக்கு பழைய செய்தித்தாட்களின்‌ ஓரிரு பக்கங்கள்‌ 
சாமான்கள்‌ சுற்றப்பட்டு வந்து விடுகின்றன. அப்படி என்னண்டை வந்த ஒரு 
பழைய ஆங்கில தினசரி( “தி இந்து”” ) என்ற செய்தித்‌ தாளில்‌ அதிர்ச்சியூட்டும்‌ 
ஒரு படத்தை நான்‌ கண்டேன்‌. அந்தப்‌ படத்தில்‌ ஒரு பிரபலமான 
தமிழ்நாட்டுத்‌ தேவ ஊழியரும்‌ அவருடைய குமாரனும்‌ (அவரும்‌ உலகப்‌ 
புகழ்பெற்ற தேவ ஊழியர்தான்‌) ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல்வாதிக்கு 
பொன்னாடை போர்த்தி தாங்கள்‌ தங்கள்‌ பேர்‌ பிரஸ்தாபத்திற்கென்றும்‌, 
பணம்‌ சம்பாதிக்கவும்‌ ஸ்தாபித்த தங்கள்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ மூலமாக அந்த 
உலக அரசியல்வாதிக்கு கெளரவ டாக்டர்‌ பட்டம்‌ கொடுக்கின்ற காட்சி அதில்‌ 
இடம்‌ பெற்றிருந்தது. அந்த செய்தித்தாளை உங்களில்‌ பலர்‌ கட்டாயம்‌ 
வாசித்திருப்பீர்கள்‌, அந்தப்‌ படத்தை நீங்கள்‌ பார்த்தும்‌ இருப்பீர்கள்‌ 
என்பதை நான்‌ அறிவேன்‌. 


பல்லாண்டு காலங்களுக்கு முன்னர்‌ விடிவெள்ளி நட்சத்திரமாக 
மேற்கண்ட தேவ ஊழியர்‌ தமிழ்நாட்டில்‌ தனது தேவ ஊழியத்தை எத்தனை 
அருமையாக, எத்தனை எளிமையாக, கர்த்தருக்கு எத்தனை மகிமையாக 
ஆரம்பித்தார்கள்‌. அவர்களுடைய பரிசுத்த ஊழியங்களின்‌ மூலமாக ஆரம்ப 
காலத்தில்‌ எத்தனையோ மக்கள்‌, விசேஷமாக அநேக புறமதஸ்தர்கள்‌ 


ஆண்டவரண்டை வழிநடத்தப்பட்டார்கள்‌ என்பதை எல்லாம்‌ நீங்கள்‌ நன்கு 


33 


அறிவீர்கள்‌. அந்த தேவ ஊழியரின்‌ ஊழியங்களினால்‌ அநேகர்‌ 
நீதிக்குட்படுத்தப்பட்டார்கள்‌ என்பதை எல்லாம்‌ நாம்‌ நன்கறிவோம்‌. 
அவர்களை எல்லாம்‌ நீதியின்‌ பாதைக்கு வழிநடத்திவிட்ட _துந்த தேவ 
ஊழியரின்‌ இன்றைய நிலையைப்‌ பாருங்கள்‌. உலக அரசியல்வாதிகளைக்‌ 
கட்டிப்‌ பிடித்து அவர்களுக்குப்‌ பொன்னாடை போர்த்துகின்றார்கள்‌, 
அவர்களுக்குத்‌ தங்கள்‌ பல்கலைக்‌ கழகத்திலிருந்து டாக்டர்‌ பட்டங்களை 
வழங்குகின்றார்கள்‌. வானத்தையும்‌ பூமியையும்‌ படைத்த சர்வ வல்ல தேவன்‌ 
இவர்களைத்‌ தெரிந்துகொண்டது, அழைத்தது இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்வதற்காகவா? இப்படி. அவர்கள்‌ செய்வதுதான்‌ அந்த ஜீவனுள்ள 
தேவனின்‌ திருவுளச்‌ சித்தமோ? ““நம்முடைய முன்னோர்களின்‌ தேவனுடைய 
திருவுளத்தை நீ அறியவும்‌, நீதிபரரை தரிசிக்கவும்‌, அவருடைய திருவாய்‌ 
மொழியைக்‌ கேட்கவும்‌, அவர்‌ உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார்‌ 
(அப்‌ 22:14) என்று தேவ மனிதர்‌ அனனியா என்பவர்‌ சவுலைப்‌ பார்த்துச்‌ 
சொன்னாரே. நம்முடைய முன்னோர்களின்‌ பரிசுத்த தேவனுடைய 
திருவுளத்தை இந்த தேவ ஊழியர்கள்‌ கண்டுபிடித்து வைத்திருக்கும்‌ விதத்தைப்‌ 


பார்த்தீர்களா! 


ஏன்‌ இந்தக்‌ கொடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது? அண்டவர்‌ 
அவர்களை அழைத்த பரலோக அழைப்பிலிருந்து வழி விலகி தந்திர 
சாத்தானாம்‌ பிசாசு காண்பித்த மாயலோக படத்தின்‌ கவர்ச்சியினால்‌ அவர்கள்‌ 
நன்கு பிடி பட்டுக்‌ கொண்டுவிட்டார்கள்‌. இப்பொழுது அந்த தேவ 
ஊழியர்களின்‌ ஒரே குறிக்கோள்‌ எல்லாம்‌ இந்த மாய உலகத்தில்‌ எப்படி 
கோடிகளைக்‌ குவிப்பது என்பதுதான்‌. அவர்கள்‌ ஆராதிக்கும்‌ ஜீவனுள்ள 
ஆண்டவர்‌ தலைசாய்க்க இடமில்லாதவராக இந்த உலகத்தில்‌ வாழ்ந்து இரவல்‌ 
கல்லறையில்‌ தனது மானிட வாழ்வை முடித்திருக்க இந்த தேவ ஊழியர்கள்‌ 
மக்கள்‌ கொடுத்த காணிக்கைகளால்‌ கோடீஸ்வரர்களாக ஆகி இருப்பதுடன்‌, 
திருப்தியின்றி இன்னும்‌ கோடிகளைக்‌ குவித்து உலகம்‌ முழுவதையும்‌ 
தங்களுக்கென்று அதாயம்பண்ணும்‌ காரியத்தில்‌ தீவிர நாட்டம்‌ 
கொண்டிருக்கின்றார்கள்‌. “ “இவர்கள்‌ உன்னதமான தேவனுடைய 
ஊழியக்காரர்‌, இரட்சிப்பின்‌ வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள்‌ '' (அப்‌ 16:17) 
என்று அன்று நமது பரிசுத்த அப்போஸ்தலர்களைப்‌ பார்த்து புறமதஸ்தர்‌ 
கூறினார்கள்‌. அனால்‌, இன்று இந்தவிதமான தேவ ஊழியர்களைப்‌ பார்த்து 
்‌” என்று கூறி 
புறமதஸ்தர்‌ தேவனுடைய பரிகத்த நாமத்தை தூஷிக்கின்றார்கள்‌. தங்கள்‌ 
தினசரி செய்தித்தாட்‌களில்‌ அது குறித்து விரிவாக எழுதுகின்றனர்‌. 


923 ௨௨ 


்‌ கிறிஸ்தவ வியாபாரிகள்‌ உலகத்தை ஏமாற்றுவோர்‌ 


34 


குரங்கு கையில்‌ அழகிய பூமாலை கிடைத்தால்‌ அதின்‌ கதி என்ன ஆகும்‌ 
என்பது நமக்குத்‌ தெரியும்‌. அதேபோன்று தேவன்‌ அழைத்த உன்னத 
அழைப்பை உதாசீனம்‌ பண்ணி தங்களது மனதும்‌, மாம்சமும்‌ விரும்பும்‌ 
சாத்தானுடைய வழியில்‌ நடந்தால்‌ இறுதியில்‌ அவன்‌ அவர்களின்‌ 
மனக்கண்களைக்‌ குருடாக்கி சிம்சோனைப்போல சத்துருக்கள்‌ வாழ 
அவர்களுக்கு மாவரைக்கும்‌ வேலையில்‌ ஈடுபடுத்திவிடுவான்‌. தேவனுடைய 
மகிமையின்‌ சுவிசேஷம்‌ அறிவித்து நித்திய நரக பாதாளம்‌ 
சென்று கொண்டிருக்கும்‌ கோடானு கோடி அத்துமாக்களை கண்ணீரோடு 
மீட்டு இரட்சிக்க வேண்டிய இந்த தேவ ஊழியர்கள்‌ அதைவிட்டுவிட்டு 
இன்று அரசியல்வாதிகளுக்கு பொன்னாடை போர்த்தி, மந்திரிமார்களுக்கு 
டாக்டர்‌ பட்டம்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்கின்றார்கள்‌. இந்த 
ஊழியர்களுக்காக நாம்‌ பரிதாபப்பட்டு ஜெபிப்பதைத்‌ தவிர வேறொன்றும்‌ 
செய்ய இயலாது. 


இதைக்‌ கருத்தோடு வாசிக்கின்ற தேவ ஜனமே, சாத்தானாம்‌ தந்திரப்‌ 
பிசாசு உங்களுக்கு முன்பாக இப்பொழுது என்ன படம்‌ காண்பித்து 
வருகின்றானோ எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌, அவனது குலத்‌ தொழில்‌ 
படம்காட்டி தேவ ஜனத்தை அழிப்பதுதான்‌. கானல்‌ நீராம்‌ மாயலோகக்‌ 
காட்சிகளின்‌ படங்களான அஸ்தி, ஐசுவரியம்‌, வீடு வாசல்கள்‌, பட்டம்‌ 
பதவிகள்‌, உலக உல்லாசங்கள்‌, வீண்‌ புகழ்ச்சிகள்‌, ஆடம்பரங்கள்‌, 
பலதரப்பட்ட பெருமை வகைகள்‌ போன்றவைகளை உங்களுக்குக்‌ காட்டி 
வருகின்றானா? அவனுடைய படத்தில்‌ மயங்கிய கோடானு கோடி மாந்தர்‌ 
தங்கள்‌ விலையேறப்பெற்ற அத்துமாவை நித்தியமாக நஷ்டப்படுத்தி தங்கள்‌ 
படுக்கைகளை இப்பொழுது பாதாளத்தில்‌ போட்டி ருக்கின்றனர்‌. சத்துருவின்‌ 
படத்தில்‌ மயங்கி விழுந்துவிடாதீர்கள்‌. “மாயையைப்‌ பாராதபடிக்கு நீர்‌ என்‌ 
கண்களை விலக்கி உமது வழிகளில்‌ என்னை உயிர்ப்பியும்‌”” (சங்‌ 179 : 37 ) என்ற 
தாவீது ராஜாவைப்‌ போல அவன்‌ காண்பிக்கும்‌ மாயலோக 
கவர்ச்சிப்படங்களை கண்ணேறிட்டும்‌ பாராதேயுங்கள்‌. நீதிமொழிகள்‌ 7 ஆம்‌ 
அதிகாரம்‌ 13 அம்‌ வசனம்‌ முதல்‌ 21 ஆம்‌ வசனம்‌ வரை காணப்படும்‌ 
பரஸ்திரீயின்‌ இனிய சொற்களையும்‌, மதுர வாக்குகளையும்‌ உங்கள்மேல்‌ 
பொழியப்‌ பண்ணிக்‌ கொண்டிருக்கின்றானா? நீங்கள்‌ எச்சரிக்கப்‌ 
படுகின்றீர்கள்‌. அவனது குரலுக்கு செவிகொடாமல்‌ கிறிஸ்தியானைப்‌ போல 
உங்கள்‌ விரல்களை உங்கள்‌ இரு காதுகளுக்குள்‌ வைத்துக்‌ கொண்டு “ஜீவனே, 


நித்திய ஜீவனே”' என்று ஜீவன்‌ தப்ப ஓடுங்கள்‌. 


35 


“உலகத்திலும்‌, உலகத்தில்‌ உள்ளவைகளிலும்‌ அன்புகூராதிருங்கள்‌, 
ஒருவன்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தால்‌ அவனிடத்தில்‌ பிதாவின்‌ அன்பில்லை. 
எனெனில்‌, மாம்சத்தின்‌ இச்சையும்‌, கண்களின்‌ இச்சையும்‌, ஜீவனத்தின்‌ 
பெருமையுமாகிய உலகத்திலுள்ளவைகளெல்லாம்‌ பிதாவினால்‌ 
உண்டானவைகளல்ல, அவைகள்‌ உலகத்தினால்‌ உண்டானவைகள்‌. 
உலகமும்‌ அதின்‌ இச்சையும்‌ ஒழிந்துபோம்‌, தேவனுடைய 
சித்தத்தின்படி. செய்கிறவனோ என்னென்றைக்கும்‌ நிலைத்திருப்பான்‌”' 
(1 யோவான்‌ 2:15 -17 ) என்ற தேவனுடைய வார்த்தைகள்‌ எப்பொழுதும்‌ 
உங்கள்‌ கண்களுக்கு முன்பாக நிழலாடிக்கொண்டே இருக்கட்டும்‌. தந்திர 
சாத்தான்‌ உங்களுக்கு காண்பிக்கும்‌ மாயாபுரி சந்தைச்‌ சரக்குகளின்‌ படங்களை 
நீங்கள்‌ பாராமல்‌, அவன்‌ கொடுக்கின்ற உலகக்‌ கோடிகளின்‌ மேல்‌ உங்கள்‌ 
கண்களை வையாமல்‌ ““இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரையே உங்கள்‌ கண்கள்‌ 
நோக்கிக்‌ கொண்டிருக்கட்டும்‌”” (ஏசாயா 17 : 8) சிலுவையில்‌ தொங்கும்‌ 
அடிக்கப்பட்ட தேவாட்டுக்‌ குட்டியையே உங்கள்‌ கண்கள்‌ பார்த்துக்‌ 
கொண்டி ருந்தால்‌ சாத்தானுடைய நாசபுரியான பாழுலகத்தை நீங்கள்‌ 
கண்ணேறிட்டும்‌ பார்க்க மாட்டீர்கள்‌. 

என்‌ அருள்‌ நாதா இயேசுவே 
சிலுவைக்காட்சி பார்க்கையில்‌ 
பூலோக மேன்மை நஷ்டமே 
என்றுணர்ந்தேன்‌ என்‌ உள்ளத்தில்‌ 
என்று பாடிய தேவ பக்தனின்‌ பாடல்‌ மட்டுமே உங்கள்‌ உள்ளத்தில்‌ 


தொனித்துக்‌ கொண்டே இருக்கட்டும்‌. 


தேவப்‌ பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான்‌ இந்த 2007 ஆம்‌ ஆண்டுக்கு 
கொடுக்கக்கூடிய இரண்டாவது தேவ ஆலோசனை என்னவெனில்‌ உங்கள்‌ 
அன்பின்‌ ஆண்ட வருக்கு நீங்கள்‌ ஒருபோதும்‌ துரோகம்‌ பண்ணிவிடாதீர்கள்‌ 


என்பதுதான்‌ 
நான்‌ என்‌ தேவனுக்குத்‌ துரோகம்‌ பண்ணினதில்லை 


்‌ கர்த்தருடைய வழிகளைக்‌ கைக்கொண்டு வந்தேன்‌, நான்‌ என்‌ 


தேவனுக்கு துரோகம்பண்ணினதில்லை”” ( சங்‌ 18 : 27) 


இந்த இதழுக்கான இந்தத்‌ தலையங்கச்‌ செய்தி தயாரிப்பதற்கு சில 
நாட்களுக்கு முன்னர்‌ எனக்கு ஒரு தொலை பேசி செய்தி வந்தது. 2006 ஆம்‌ 


36 


ஆண்டின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ தமிழ்நாட்டில்‌ காலமான தேவ ஊழியர்களில்‌ 
குறிப்பிட்ட ஒருவர்‌ இத்தனை கோடி ரூபாயை பின்‌ வைத்து (அவர்கள்‌ 
சொன்ன எண்ணிக்கையை நான்‌ இங்கு குறிப்பிட விரும்பவில்லை) 
மரித்திருக்கின்றார்‌ என்று அந்த ஊழியரை நெருக்கமாக அறிந்த ஒரு 
குடும்பத்தின்‌ மூலமாக அந்தச்‌ செய்தி எனக்குக்‌ கிடைத்தது. அவர்கள்‌ 
குறிப்பிட்ட அத்தனை கோடிகள்‌ அந்த தேவ ஊழியரிடம்‌ 
இருந்திருக்குமென்று நான்‌ நினைக்கவில்லை. எனினும்‌ கணிசமான கோடி 
ரூபாய்களை அவர்‌ கட்டாயம்‌ விட்டுச்‌ சென்றிருக்கின்றார்‌ என்பதை மட்டும்‌ 
என்னால்‌ புரிந்து கொள்ள முடிந்தது. அத்துடன்‌ ஒரு தேவ ஊழியனுடைய 
வாழ்வின்‌ காரியங்களை கிறிஸ்தவர்களும்‌, புறமதஸ்தரும்‌ எவ்வளவு 
கருத்துடன்‌ உன்னிப்பாகக்‌ கண்காணித்து கவனித்து வருகின்றனர்‌ என்பதை 
திட்டமாக என்னால்‌ அறிந்து கொள்ள முடிந்தது. தேவப்‌ பிள்ளைகள்‌ 
தங்களை ஓடுக்கிக்‌ கர்த்தருடைய ஊழியங்களுக்காகக்‌ கொடுத்த ஏராளமான 
காணிக்கைப்‌ பணங்களை இந்த தேவ ஊழியர்கள்‌ தங்கள்‌ வங்கி கஜனாக்களில்‌ 
பத்திரமாகத்‌ தங்களுக்குரியவர்களுக்காக சேர்த்து வைத்துவிட்டு 

புத்திசாலிகளாக தங்கள்‌ கண்களை மூடி க்கொண்டார்கள்‌. அனால்‌, நரகத்தில்‌ 
போய்‌ அங்குள்ள அவியாத அக்கினியில்‌ முடி வில்லாத யுகாயுகமாக குளிர்‌ காய 
வேண்டிய கொடிய காரியம்‌ இவர்கள்‌ அங்கு போன பின்னர்தான்‌ தெரியும்‌. 
அந்த ஊழியக்காரர்களுக்காக நாம்‌ பரிதாபப்படுவதைத்‌ தவிர நம்மால்‌ என்ன 


செய்ய இயலும்‌! 


இவர்கள்‌ உலகத்தில்‌ இருந்து ஊழியம்‌ செய்து வந்த நாட்களில்‌ 
அடிக்கடி தாங்கள்‌ பரலோகம்‌ போய்‌ வந்ததாகவும்‌, அன்பின்‌ அண்டவரோடு 
தனித்து உறவாடி மகிழ்ந்ததாகவும்‌ தங்கள்‌ கூட்டங்களில்‌ பேசியும்‌, தங்கள்‌ 
பத்திரிக்கைகளில்‌ அதைக்‌ குறித்து எழுதியும்‌ வந்ததை நாம்‌ நன்கறிவோம்‌. 
இவர்களைவிட அதிகமாக மூன்றாம்‌ வானம்‌ வரை சென்‌ று ஆண்டவரோடு 
அதிகமாக ஐக்கியங்‌ கொண்டு வாழ்ந்த பரிசுத்த பவுல்‌ அப்போஸ்தலன்‌ கூட 
இந்த உலகத்தில்‌ ஒன்றுமில்லாதவராக வாழ்ந்து (2 கொரி :10) இந்த உலகம்‌ 
அளித்த ஒன்றையும்‌ அனுபவிக்காமல்‌ /கொரி9 :15) ** இம்மைக்காக மாத்திரம்‌ 
நாம்‌ கிறிஸ்துவின்‌ மேல்‌ நம்பிக்கையுள்ளவர்ளாயிருந்தால்‌ எல்லா மனுஷரைப்‌ 
பார்க்கிலும்‌ பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம்‌'' (கொரி15 :19) என்ற 
ஜெய கெம்பீரமான வார்த்தைகளோடு இந்த உலகத்தைக்‌ கடந்து 
சென்றிருக்கும்போது இந்த தேவ ஊழியர்கள்‌ மாத்திரம்‌ இத்தனை 
கோடிகளை பின்‌ வைத்துச்‌ செல்ல இவர்கள்‌ யாரால்‌ 


போதிக்கப்பட்டார்களோ என்று நமக்குப்‌ புரியவில்லை! “பூமியிலே 


37 


உங்களுக்குப்‌ பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து வைக்க வேண்டாம்‌” ( மத்‌ 6:19) 
என்பதே இந்த மக்கள்‌ பிரசிங்கித்த ஆண்டவரின்‌ ராஜரீக பிரமாணமாகும்‌. 
“கிறிஸ்துவும்‌ உங்களுக்காகப்‌ பாடுபட்டு நீங்கள்‌ தம்முடைய 
அடி.ச்சுவடுகளைத்‌ தொடர்ந்து வரும்படி. உங்களுக்கு மாதிரியைப்‌ பின்‌ 
வைத்துப்‌ போனார்‌'' (1பேதுரு 2: 21) என்ற தேவ வாக்கின்படி நம்‌ அன்பின்‌ 
ஆண்டவர்‌ நமக்குப்‌ பின்‌ வைத்துச்‌ சென்றது எல்லாம்‌ தமது அன்பின்‌ அடிச்‌ 
சுவடுகள்‌, தமது பரிசுத்தத்தின்‌ அடிச்‌ சுவடுகள்‌, தமது மனத்தாழ்மையின்‌ அடிச்‌ 
சுவடுகள்‌, தமது பாடுகளின்‌ அடிச்‌ சுவடுகள்‌ போன்றவைகளேயல்லாமல்‌ 
உலகக்‌ கோடி ரூபாய்களின்‌ அடிச்‌ சுவடுகள்‌ அல்ல. அப்படியான நோக்கம்‌ 
தேவ மைந்தனுக்கு இருந்திருக்கும்‌ பட்சத்தில்‌ அவர்‌ மாட்டுத்‌ தொழுவத்தில்‌ 
பரம ஏழையாகப்‌ பிறக்காமல்‌ அரச அரண்மனையில்‌ பிறந்து தங்கத்‌ 
தொட்டிலில்‌ அல்லவா தாலாட்டப்பட்டி ர௬ப்பார்‌! 


அன்பின்‌ அண்டவர்‌ இந்த உலகத்தில்‌ இருந்த நாட்களில்‌ பணத்தைத்‌ 
தம்முடைய கையினால்‌ கூடத்‌ தொடாமல்‌ (மத்தேயு 22 : 19 ) பணத்தைச்‌ 
சுமப்பதற்கு யூதாஸ்‌ என்ற ஒரு பிசாசை அல்லவா நியமித்து வைத்திருந்தார்‌ 
(யோவான்‌ 12 : 6, 6 : 70 ) நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்‌ கொள்ளும்படியாக 
தம்மண்டை வந்த கோடீஸ்வரனான வாலிபனிடம்‌, அவனிடம்‌ உள்ள 
கோடிகளை முதலில்‌ தரித்திரருக்குக்‌ கொடுக்கும்படி யாக அல்லவா அந்த 
அன்பர்‌ சொன்னார்‌. கோடிகளைத்‌ தங்களிடம்‌ கொண்டிருந்த தேவ மக்கள்‌ 
எல்லாரும்‌ அண்டவர்‌ அவர்களைத்‌ தமக்கென்று பிடித்தபோது அந்த 
அன்பின்‌ கர்த்தாவை ருசிப்பதற்காகவும்‌, அவரில்‌ மகிழ்ந்து 
களிகூருவதற்காகவும்‌ தங்களிடம்‌ இருந்த கோடிகளை முதலாவது 
தங்களைவிட்டு அப்புறப்படுத்தினார்களே! பரிசுத்தவான்‌ சி.டி.ஸ்டட்‌ 
அவர்களின்‌ வாழ்க்கை, பரிசுத்த மகாத்துமா சாது சுந்தர்சிங்‌, அசிசி 
பட்டணத்து பரிசுத்த ஃபிரான்சிஸ்‌ போன்றவர்களின்‌ வாழ்க்கை 
வரலாறுகளை எடுத்துப்‌ படித்துப்‌ பாருங்கள்‌. தங்கள்‌ அண்டவருக்காக 
அவர்கள்‌ தங்களைப்‌ பிச்சைக்காரர்களாக ஆக்கிக்‌ கொண்டார்களே. ஆனால்‌ 
அந்தோ, கானல்‌ நீராம்‌ சரீர சுகம்‌ மற்றும்‌ தங்களுக்கு இறக்கைகளை 
உண்டுபண்ணிக்‌ கொண்டு ஆகாய மார்க்கமாகப்‌ பறந்து செல்லும்‌ 
நிலையில்லா செல்வம்‌ குறித்துப்‌ பிரசிங்கிக்கும்‌ நம்மிடையே உள்ள தமிழ்‌ 
நாட்டு அசீர்வாதப்‌ பிரசிங்கிகள்‌ தங்கள்‌ வசம்‌ கோடிகளை அல்லவா குவித்து 
வைத்துக்‌ கொண்டி ருக்கின்றனர்‌! ஒரு தேவ ஊழியன்‌ தனக்கென்று உலகம்‌ 
தரும்‌ கோடிகளைக்‌ குவித்தால்‌ அவன்‌ தேவ ஊழியன்‌ அல்லவே அல்லன்‌. 


அவன்‌ விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன்‌. அவன்‌ 


38 


௫. 
ச 


தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திலே சுதந்திர மடை 
வதில்லை (எபேசியர்‌ 5 :5) கோடிகளை எங்களுக்குக்‌ கொடுத்து எங்களை 
சைவரியவானாக மாற்றாதிருப்பீராக என்று வேதாகம புருஷர்கள்‌ தேவனை 
நோக்கிக்‌ கெஞ்சியிருக்கும்போது (நீதி 30 : 8) நமது நடுவே உள்ள நூதன 
ஊழியர்கள்‌ மானானது நீரோடைகளை வாஞ்சித்துக்‌ கதறுவது போல 
கோடிகளை வாஞ்சித்துக்‌ கதறி கோடிகளைக்‌ குவித்தவண்ணமாக 
இருக்கின்றனர்‌. 


கிறிஸ்தவ தேவ ஊழியர்கள்‌ இப்படிப்பட்ட தேவ நிந்தனைக்‌ 
காரியங்களைச்‌ செய்வது கர்த்தருக்குத்‌ துரோகம்‌ செய்யும்‌ காரியமாகும்‌. இந்த 
தேவ எக்காள இதழின்‌ முகப்பில்‌ நாம்‌ வாசித்த பரிசுத்த குருவானவர்‌ வில்லியம்‌ 
கிரிம்ஷா அவர்கள்‌ இந்த உலகத்தில்‌ ஒரு பென்னி நாணயம்கூட விட்டுச்‌ 
செல்லாமல்‌ தன்னுடைய அண்டவரண்டை சென்றிருக்கும்‌ வேளையில்‌ இந்த 
தேவ ஊழியர்கள்‌ அவர்களைவிடப்‌ புத்திசாலிகளாக இருந்து பல கோடி 
ரூபாய்களை வருங்கால வைப்பு நிதியாக தங்கள்‌ சந்ததிகளுக்கும்‌, தங்களைச்‌ 
சார்ந்தோருக்கும்‌ விட்டுச்‌ செல்லக்‌ கண்ணும்‌ கருத்துமாக இருக்கின்றார்கள்‌. 
இப்படிப்பட்ட ஊழியர்களின்‌ போதனைகளைக்‌ கேட்கத்தான்‌ இன்று 
தமிழ்நாட்டுக்‌ கிறிஸ்தவத்‌ திரள்‌ கூட்டம்‌ மக்கள்‌ மேட்டிலிருந்து பள்ளம்‌ 
நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள்‌ (லூக்கா 8 : 32-33) அது 
அச்சரியப்படத்தக்க காரியமல்ல, பூர்வ நாட்களிலும்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட பாலும்‌, தேனும்‌ ஓடும்‌ கானான்‌ தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளும்படியாக தேவனால்‌ அழைத்துக்‌ கொண்டு வரப்பட்ட தேவ 
ஜனத்தில்‌ திரள்‌, திரள்‌ கூட்டத்தினர்‌ “எகிப்து தேசத்தில்‌ கிரயமில்லாமல்‌ 
சாப்பிட்ட மச்சங்களையும்‌, வெள்ளரிக்காய்களையும்‌, கொம்மட்டிக்‌ 
காய்களையும்‌, கீரைகளையும்‌, வெண்காயங்களையும்‌, வெள்ளைப்‌ 
புண்டுகளையும்‌ நினைத்து” (எண்‌ 11:53) கானான்‌ தேசத்தினுள்‌ பிரவேசிக்கும்‌ 
பாக்கியத்தை இழந்துவிட்டார்களே! கர்த்தர்தான்‌ தம்முடைய மக்களின்‌ 


கண்களைத்‌ திறக்க வேண்டும்‌. 


சிருஷ்டிப்பில்‌ காலம்‌ தொட்டே சத்துருவாகிய பிசாசு மக்களை 
தங்கள்‌ அண்டவருக்குத்‌ துரோகம்‌ பண்ணும்படியாக ஏவி வந்து 
கொண்டிருப்பதை நாம்‌ கர்த்தருடைய புஸ்தகத்தில்‌ காணலாம்‌. நமது ஆதித்‌ 
தூய்‌ தந்தையருக்கு சிங்கார ஏதேன்‌ பூங்காவை அமைத்துக்‌ கொடுத்து அதிலே 
அவர்கள்‌ களிகூர்ந்து மகிழ அனைத்துப்‌ பாக்கியங்களையும்‌ பொழிந்து 


அத்துடன்‌ பகலின்‌ குளிர்ச்சியான வேளைகளில்‌ அவர்களோடு உறவாடி 


39 


மகிழ்ந்த தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய பரலோக கூட்‌ இறவிலவிருந்து 
தங்களை விடுவித்துக்‌ கொண்டு அவருக்குத்‌ துரோகம்பண்ணிவிட்டு ஓடுவதை 
» a “5 ப்‌] க்கட்‌ ட்‌ . . A ச கு 
நாம்‌ காண்னெறோம்‌. “அவர்களோ அதாமைப்‌ போல எனக்குத்‌ துரோகம்‌ 
ட ர » இ: இது த த்‌ ம்‌ J ப 5 ச்‌ [்‌ ரு 
பண்ணினார்கள்‌ '' (ஓசியா 6 : 7 ) என்று கர்த்தரே வாய்‌ திறந்து அதைக்‌ 


கோடிட்டுக்‌ காண்பிப்பதை நாம்‌ பார்க்கின்றோம்‌. 


தமது ஜனத்தை ஆளும்‌ முதல்‌ அரசனாக சவுலை தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களிலே சிறிதான பென்னியமீன்‌ கோத்திரத்திலிருந்து 
தெரிந்தெடுத்து அவனை தமது ஜனத்தின்‌ அதிபதியாக உயர்த்திய மேலான 
அன்பை நினைவு கூராமல்‌ அவனது இஷ்டம்போல சூழ்‌ நிலைகளுக்கு 
ஏற்றாப்‌ போல தேவனின்‌ மகத்தான நியமங்களையும்‌, கட்டளைகளையும்‌, 
ஒழுங்குகளையும்‌ மீறி காரியங்களைச்‌ செய்து, கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கைக்கொள்ளாமல்‌ கர்த்தருக்குச்‌ செய்த துரோகத்தினிமித்தம்‌ அவர்‌ அவனைக்‌ 
கொன்றதாக வேதாகமத்தில்‌ நாம்‌ வாசிக்கின்றோம்‌ (1 நாளா 10 :13-14) 


இந்த உலகத்தில்‌ தோன்றியராஜாக்களுக்கெல்லாம்‌ மேலான ராஜாவாக 
தேவன்‌ சாலொமோனை உயர்த்தி சகல கிழக்கத்தி புத்திரரின்‌ ஞானத்தையும்‌ 
எகிப்தியரின்‌ சகல ஞானத்தைப்‌ பார்க்கிலும்‌ அவனை சிறந்த ஞானவானாக்கி, 
அவனுடைய சத்துருக்களை எல்லாம்‌ மடங்கடித்து அவனை 
மேன்மைப்படுத்தி வைத்திருந்த அவன்‌ பெண்ணாசையில்‌ வீழ்ந்து தன்‌ 
அன்பின்‌ தேவனுக்கு துரோகம்‌ பண்ணினான்‌. அவனது கொடிய பாவத்தை 
தேவன்‌ அவனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி காண்பித்து அதைச்‌ 
சரிப்படுத்திக்கொள்ள கேட்டுக்கொண்டபோதினும்‌ அவன்‌ அவருக்குக்‌ 
கழ்ப்படியவில்லை. தேவனால்‌ சிநேகிக்கப்பட்டவனாக அவன்‌ 
இருந்தபோதினும்‌ பெண்ணாசை அவனை ஆண்ட வருக்குத்‌ துரோகம்‌ செய்ய 
வைத்தது. அதின்‌ காரணமாக தேவன்‌ அவன்மேல்‌ கோபமாகி (1 இரா 11:10) 
ஏதோமியனாகிய அதாத்‌ என்னும்‌ ஒரு விரோதியை சாலொமோனுக்கு 
எதிராக எழுப்பினார்‌ (1 இரா 11:14). 


தமது ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ 10 கோத்திரங்களை சாலொமோன்‌ 
ராஜாவின்‌ குமாரன்‌ ரெகொபெயாடமிருந்து பிரித்து எடுத்து தனது திரளான 
ஜனத்தை ஆளும்‌ சிலாக்கியத்தை யெரொபெயாமுக்கு தேவன்‌ கொடுத்தார்‌. 
தேவன்‌ தனக்குச்‌ செய்த தயையை நன்றியறிதலான உள்ளத்தோடு 
ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவருடைய ஜனத்தை 
அரசாள வேண்டிய யெரொபெயாம்‌ தாணிலும்‌, பெத்தேலிலும்‌ பொன்‌ 
கன்றுக்‌ குட்டிகளை நிறுத்தி எருசலேமுக்குச்‌ சென்று கர்த்தரைத்‌ தொழுது 


40 


கொள்ளவிடாமல்‌ இஸ்ரவேல்‌ மக்களை தடுத்து நிறுத்தி எகிப்திலிருந்து 
அவர்களைக்‌ கொண்டு வந்த தேவர்கள்‌ அந்தக்‌ கன்றுக்குட்டி கள்தான்‌ என்று 
பொய்‌ கூறி அவைகளை வணங்க தேவ ஜனத்தைப்‌ பலவந்தம்‌ பண்ண 
வைத்ததுடன்‌ ஜனத்தில்‌ ஈனமானவர்களை அசாரியராக்கினான்‌. அத்துடன்‌ 
அவன்‌ நின்றுவிடாமல்‌ ஆசாரியர்களின்‌ ஸ்தானத்தை தனது கரங்களில்‌ எடுத்து 
தூபங்காட்ட அவனே பலிபீடம்‌ ஏறி நின்றான்‌. கர்த்தருக்குத்‌ துரோகம்‌ செய்த 
யெரொபெயாமின்‌ சந்ததியை தேவன்‌ வேர்‌ அறுப்பதை நாம்‌ வேதத்தில்‌ 
வாசிக்கின்றோம்‌ (1 இரா 14:10) 


அதே சமயம்‌, தங்களுடைய சோதனை நேரங்களில்‌ தங்கள்‌ அன்பின்‌ 
தேவனுக்குத்‌ துரோகம்‌ செய்து அவரை தூஷியாமல்‌ அவரை உயர்த்திக்‌ 
காண்பித்து அவரைக்‌ கனப்படுத்தும்‌ அற்புதமான தேவ மக்களையும்‌ நாம்‌ 
வேதாகமத்தில்‌ காண்கின்றோம்‌. போத்திப்பார்‌ மனைவியின்‌ மூலமாக தனக்கு 
வந்த பாவச்சோதனையில்‌ யோசேப்பு தன்‌ தேவனுக்கு துரோகம்‌ செய்யாமல்‌ 
தன்னைக்‌ காத்துக்‌ கொள்ளுவதை நாம்‌ ஆச்சரியத்துடன்‌ காண்கின்றோம்‌. 
உலகப்‌ பிரகாரமான ஒரு மனிதனானால்‌ அந்தச்‌ சந்தர்ப்பத்தை நழுவவிடாமல்‌ 
கைப்பற்றி போத்திப்பாரின்‌ ஸ்தானத்தை கரத்தில்‌ எடுத்து அவனுடைய 
வீட்டில்‌ எல்லா அதிகாரங்களோடும்‌ ஆடம்பரங்களோடும்‌ கொடிகட்டி 
வாழ்ந்திருப்பான்‌. 


தூரா சமவெளியில்‌ நேபுகாத்நேச்சார்‌ நிறுத்திய பொற்‌ சிலையை 
வணங்கி நமஸ்கரித்து கர்த்தருக்குத்‌ துரோகம்‌ பண்ணாமல்‌ அதின்‌ காரணமாக 
எரிகிற அக்கினிச்‌ சூழைக்கு தாங்கள்‌ இரையானாலும்‌ பரவாயில்லை என்று 
துணிந்து நின்ற சாத்ராக்‌, மேஷாக்‌, அபேத்நேகோ என்பவர்களின்‌ ஒளி 
மயமான சாட்சியை நாம்‌ கவனிக்கின்றோம்‌. 


எந்த விதத்திலும்‌ தங்கள்‌ அன்பின்‌ அண்டவருக்கு துரோகம்‌ 
செய்துவிடக்‌ கூடாது என்பதே அந்த தேவ மக்களின்‌ குறிக்கோளாக இருந்தது. 
அனால்‌, இன்றைய நிலை வேறு. பெயர்‌ கிறிஸ்தவ மக்களும்‌, தேவ 
ஊழியர்களும்‌ (எல்லாரும்‌ அல்ல) இன்று தேவனுக்கு துரோகம்‌ பண்ணுவதில்‌ 
முதல்‌ இடம்‌ பிடித்து நிற்கின்றார்கள்‌. தங்கள்‌ உலகப்‌ பிரகாரமான 
காரியங்களைச்‌ சாதிக்க எதை வேண்டுமானாலும்‌ துணிந்து செய்ய அவர்கள்‌ 
அயத்தமாக இருக்கின்றார்கள்‌. அந்த தேவ ஊழியர்களும்‌, கிறிஸ்தவர்களும்‌ 
செய்யும்‌ துரோகச்‌ செயல்களையும்‌, அருவருப்புகளையும்‌, உங்களுக்கு இங்கு 
பட்டியலிட்டுக்‌ காண்பிக்க நான்‌ விரும்பவில்லை. அது உங்களுக்குத்‌ தெரியாத 
ஒன்றல்ல. ““அநியாயஞ்‌ செய்கிறவன்‌ இன்னும்‌ அநியாயம்‌ செய்யட்டும்‌, 


41 


அசுத்தமாயிருக்கிறவன்‌ இன்னும்‌ அசுத்தமாயிருக்கட்டும்‌, நீதியுள்ளவன்‌ 
இன்னும்‌ நீதி செய்யட்டும்‌, பரிசுத்தமுள்ளவன்‌ இன்னும்‌ பரிசுத்தமாகட்டும்‌”' 
(வெளி 22 : 11 ) என்ற தேவ வாக்கின்படி. அந்த மக்கள்‌ தங்கள்‌ துரோகச்‌ 
செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கட்டும்‌. அதைச்‌ 
செய்வதற்காகவே அவர்கள்‌ இப்பிரபஞ்சத்தின்‌ தேவனால்‌ 
பிடி பட்டி ருக்கின்றார்கள்‌. அப்போஸ்தலனாகிய பேதுரு அடிகளார்‌ தனது 
நிருபத்தில்‌ குறிப்பிட்டது போல “அவர்களுடைய ஆக்கினை அயர்ந்திரா து, 
அவர்களுடைய அழிவு உறங்காது''(2பேதுரு2:3) அதுமட்டுமல்ல பேதுரு 
அடிகளார்‌ நாம்‌ இன்னும்‌ நடுநடுங்கும்‌ ஒரு வார்த்தையையும்‌ நமக்கு எழுதி 
வைத்திருக்கின்றார்‌. “ கர்த்தர்‌ தேவ பக்தியுள்ளவர்களைச்‌ சோதனையினின்‌ று 
இரட்சிக்கவும்‌, அக்கிரமக்காரரை ஆக்கனைக்குள்ளானவர்களாக 
நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும்‌ அறிந்திருக்கிறார்‌. விசேஷமாக அசுத்த 
இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடந்து, கர்த்தத்துவத்தை 
அசட்டைபண்ணுகிறவர்களை அப்படிச்‌ செய்வார்‌” (2 பேதுரு 2 : 9-10 ) 
அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை 
அசட்டைபண்ணுகிறவர்களை அப்படிச்‌ செய்வார்‌ என்ற வார்த்தையை 


நீங்கள்‌ நன்கு கவனிக்க வேண்டும்‌. 


திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள எங்கள்‌ கிராமத்திற்கு தென்‌ 
பகுதியில்‌ நெல்‌ வயல்கள்‌ உள்ளன. சிறுவனாக நான்‌ இருந்தபோது வயல்‌ 
அறுவடை காலங்களில்‌ வயல்களுக்குச்‌ செல்லுவ துண்டு. விளைந்து கிடந்த 
ஒரு நெல்‌ வயலை அறுத்ததும்‌ குடியானவர்கள்‌ செய்யும்‌ முதல்‌ வேலை அந்த 
வயலில்‌ எலிகளின்‌ வளைகள்‌ (பொந்துகள்‌) எங்கே உள்ளன என்று 
கண்டுபிடித்து, ஒரு எலி வளையைக்‌ கூட விட்டு விடாதபடி. அவைகளை 
எல்லாம்‌ மிகவும்‌ கவனமாக மண்வெட்டிகளாலும்‌, கடப்பாரைகளாலும்‌ 
தோண்டுவார்கள்‌. அந்த வேலைக்கென்றே ஒரு குழுவாக ஆட்கள்‌ தங்கள்‌ 
கரங்களில்‌ கம்புகள்‌ தடி களோடு அந்த இடத்தில்‌ இருப்பார்கள்‌. அப்பொழுது 
அந்த வளைகளில்‌ இருக்கும்‌ எலிகள்‌ வயலில்‌ வெட்டி சேகரித்த ஏராளமான 
நெல்லை கவனமாக தோண்டி வெளியே எடுப்பதுடன்‌ அந்த எலிகளையம்‌ 
தப்பவிடாமல்‌ அடித்துக்கொன்று தங்களுக்கு உணவாக்கிக்‌ கொள்ள 
வீட்டுக்குக்‌ கொண்டு சென்றுவிடுவார்கள்‌. அதைப்‌ போன்று இன்று 
கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்கின்றோம்‌ என்று கூறிக்கொண்டு அதைக்‌ 
கொண்டுதந்திரமான வழிகளில்‌ தேவ மக்கள்‌ கர்த்தருடைய உளழியங்களுக்காக 
தங்களை ஒடுக்கிக்‌ கொடுக்கும்‌ பணத்தைக்‌ கத்தறித்து எடுத்துத்‌ தங்கள்‌ 
வளை களில்‌ பெரும்‌ திரளாய்ப்‌ பதுக்கி வைத்திருக்கும்‌ பொல்லாத 


42 


ஊழியர்களுக்கு தேவனால்‌ தக்க பதில்‌ செய்யப்படும்‌. அதில்‌ துளிதானும்‌ 
சந்தேகமே கிடையாது. “ஏனென்றால்‌, சரீரத்தில்‌ அவனவன்‌ செய்த 
நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு 
நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட 
வேண்டும்‌” (2 கொரி 5:10) 


சமீப மாதங்கள்‌ ஒன்றில்‌ கர்த்தருடைய பரிசுத்த ஊழியத்தைச்‌ 
செய்கின்ற நான்‌ என்‌ பிள்ளைகளுக்கு எதைப்‌ பின்‌ வைத்துச்‌ செல்லப்‌ 
போகின்றேன்‌ என்று தேவ சமூகத்தில்‌ நான்‌ என்னை அதிகமாக ஆராய்ந்து 
பார்த்தேன்‌. எனது பரிசுத்த தகப்பனார்‌ தங்களுடைய பரிசுத்த பக்தி வாழ்வை 
மாத்திரம்‌ எனக்குப்‌ பின்‌ வைத்துச்‌ சென்றார்கள்‌. அதற்காக நான்‌ என்‌ அன்பின்‌ 
ஆண்டவருக்கு துதி ஏறெடுக்கின்றேன்‌. அந்தச்‌ சரித்திரத்தை நான்‌ நமது கடந்த 
கால தேவ எக்காளம்‌ இதழ்‌ ஒன்றில்‌ (ஆகஸ்ட்‌ - செப்டம்பர்‌ 2004) விபரமாக 
எழுதி எனது தகப்பனாரின்‌ புகைப்படங்களுடன்‌ வெளியிட்டதை 
தேவப்பிள்ளைகளாகிய நீங்கள்‌ மறவாது நினைவில்‌ வைத்திருப்பீர்கள்‌ என்று 
நினைக்கின்றேன்‌. அதைப்‌ போல நானும்‌ கிறிஸ்துவுக்குள்ளான எனது எளிய 
பக்தி வாழ்க்கையையே என்‌ பிள்ளைகளுக்கு விட்டுச்‌ செல்ல என்னை எனது 
18 ஆம்‌ வயதில்‌ தமக்கெனத்‌ தெரிந்து கொண்ட தேவனுக்கு முன்பாக 
அவருடைய பெலத்தால்‌ இந்நாள்‌ வரை காத்து வந்திருக்கின்றேன்‌. எல்லாம்‌ 
தேவ கிருபையே. கர்த்தர்‌ எனக்கு கிருபையாகக்‌ கொடுத்த எனது இரண்டு 
ஆண்‌ மக்களும்‌, அவர்களுடைய வாழ்க்கைத்‌ துணைவியரும்‌ ஆசிரியர்கள்‌ 
ஆவார்கள்‌. நமது தேவ எக்காள ஊழியங்களுக்காக மாதந்தோறும்‌ ரூபாய்‌ 
3000 இப்பொழுது அவர்கள்‌ நமக்குக்‌ கொடுத்துக்‌ கொண்டி ருக்கின்றனர்‌. நம து 
ஊழியங்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற மிஷனரி ஊழியங்களுக்கும்‌ அவர்கள்‌ 
உதாரத்துவமாகக்‌ கொடுத்து கர்த்தருடைய ஊழியங்களைத்‌ தாங்கி 
வருகின்றனர்‌. இரட்சிப்பின்‌ பாத்திரங்களான அவர்கள்‌ நால்வரும்‌ நமது 
ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற, கொடுக்கின்ற தேவ மக்கள்‌. ஒருக்கால்‌ நான்‌ 
ஞானமற்ற விதத்தில்‌, பெற்ற பிள்ளைகள்‌ என்ற பாசத்தில்‌ நீங்கள்‌ தேவ 
ஊழியங்களுக்காக தரும்‌ காணிக்கைகளை மதியீனமாக அவர்களுக்குக்‌ 
கொடுத்தால்‌ அதைத்‌ தங்கள்‌ கரங்களால்‌ தொட்டுக்கூட பார்க்க மாட்டார்கள்‌. 
உண்மைதான்‌, நாம்‌ எப்படி நம்‌ அன்பின்‌ ஆண்டவரை நேசிக்கின்றோமோ, 
அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்படி கனப்படுத்தி மகிமைப்படுத்த துடி. 
துடிக்கன்றோமோ அதைப்‌ போலவே நமது பிள்ளைகளும்‌ கர்த்தரை 
நேசிக்கின்றார்கள்‌, அவருடைய பரிசுத்த அன்பில்‌ வளர்ந்து வருகின்றார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 


43 


நான்‌ எனது பிள்ளைகளுக்கு விட்டுச்‌ செல்லக்‌ கூடியது காலஞ்சென்ற 
அவர்களுடைய அருமைத்‌ தாயாரின்‌ நகைகளாக இருந்தது. அவைகளை 
தங்களுக்குள்‌ பங்கிட்டு எடுத்துக்‌ கொள்ளும்படியாக நான்‌ ஏற்கெனவே 
10 வருடங்களுக்கு முன்பே அதாவது அவர்கள்‌ தாயார்‌ மரணமடைந்த 1996 
அம்‌ வருடமே பிள்ளைகளிடம்‌ சொல்லியும்‌ வைத்திருந்தேன்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ காலதாமதம்‌ செய்து கொண்டி ருந்தனர்‌. இதற்கிடையில்‌, திடீரென 
கர்த்தருக்குள்‌ எனக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த நகைகளையும்‌ 
பிள்ளைகளுக்கு விட்டுச்‌ செல்லாமல்‌ முழுமையாக கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணிவிட வேண்டும்‌ என்ற பரிசுத்த ஆவலில்‌ பிள்ளைகளுடைய 
மகிழ்ச்சியான சம்மதத்தின்‌ அடிப்படையில்‌ அந்த தங்க ஆபரணங்கள்‌ 
அனைத்தையும்‌ எனது அருமை மனைவியைப்‌ போல பெலவீனமுள்ள ஒரு 
வாழ்க்கைத்‌ துணையைக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு ஏழை மிஷனரி தேவ 
ஊழியரின்‌ மூத்த மகளின்‌ திருமணத்திற்காக சமீபத்தில்‌ அப்படியே எடுத்துக்‌ 
கொடுத்து விட்டேன்‌. கர்த்தருக்கே மகமை உண்டாகட்டும்‌. நான்‌ உங்களுக்கு 
தேவ எக்காளத்தில்‌ எதை எழுதுகின்றேனோ அதை நான்‌ எனது வாழ்விலும்‌ 
வாழ்ந்து கர்த்தரை உயர்த்திக்‌ காண்பிக்க வேண்டுமல்லவா? “கிறிஸ்தவம்‌, 
பிரசிங்கிக்கப்படுவது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது. அது 
வெறும்‌ பேச்சோடு நின்றுவிடுவதல்ல, அனுபவத்தில்‌ நடைமுறைப்‌ 
படுத்தப்பட வேண்டியது” (A Christianity lived and Not just preached, a 
Christianity practised and not just talked about) என்று சமீபத்தில்‌ நான்‌ 
ஒரு புத்தகத்தில்‌ வாசித்தேன்‌. கர்த்தருக்கே துதி உண்டாவதாக. 


இந்தச்‌ செய்தியைக்‌ கருத்தோடு வாசிக்கும்‌ தேவப்‌ பிள்ளையே, உன்‌ 
அன்பின்‌ ஆண்டவருக்கு எந்த ஒரு நிலையிலும்‌ உன்‌ வாழ்வின்‌ மூலம்‌ 
துரோகம்‌ செய்து விடாதே. தேவன்‌ நம்மை இந்த உலகத்தில்‌ வைத்துப்‌ 
பாதுகாத்து வழிநடத்தி வருவதன்‌ ஒரே நோக்கம்‌ நாம்‌ அவருடைய பரிசுத்த 
நாம மகிமைக்காக வாழ வேண்டுமென்பதற்காகத்தான்‌. ஏதோ கொஞ்ச கால 
நாட்கள்‌ நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ பிறந்த காரணத்தால்‌ பிழைப்புக்காக ஏதோ 
ஒன்றைச்‌ செய்து, வீடு வாசல்களைக்‌ கட்டி, நிலபுலங்களை வாங்கி, இந்த 
உலகத்தில்‌ அனைத்துச்‌ சுகபோகங்களோடும்‌ வாழ்ந்து வாழ்வில்‌ எந்த ஒரு 
தோக்கமுமில்லாமல்‌ இந்த உலகத்தை விட்டுக்‌ கடந்து செல்லுவதற்காக 
தேவன்‌ நம்மை இந்த உலகத்திற்கு ஒருக்காலும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
வரவில்லை. அப்படியானால்‌, நமக்கும்‌ அழிந்து போகும்‌ மிருகங்களுக்கும்‌ 
எந்த ஒரு வித்தியாசமும்‌ கிடையாது. **நான்‌ என்‌ மகிமைக்கென்‌ று சிருஷ்டித்து 


உருவாக்கிப்‌ படைத்து என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட யாவரையும்‌ கொண்டு வா 


Ad 


என்பேன்‌” (ஏசாயா 43 : 7) என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகின்றது. 
உண்மைதான்‌, தேவன்‌ தமது நாமத்திற்கு மகிமைக்கென்று நம்மைப்‌ 
படைத்தார்‌. ““அவர்கள்‌ கர்த்தர்‌ தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின 
நீதியின்‌ விருட்சங்கள்‌ எனப்படுவார்கள்‌”” (ஏசாயா 6:3) என்று தேவ வார்த்தை 
மேலும்‌ தொடருகின்றது. “பூமியிலே நான்‌ உம்மை மகிமைப்படுத்தினேன்‌, 
நான்‌ செய்யும்படி நீர்‌ எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன்‌ 
(யோவான்‌ 17 : 4 ) என்று தேவ மைந்தன்‌ தமது பூவுலக வாழ்வின்‌ இறுதி 
நாட்களில்‌ தமது பிதாவை மகிமைப்படுத்தின தமது வாழ்வை ஆரவாரித்துக்‌ 
கூறுவதை நாம்‌ வாசிக்கின்றோம்‌. நமது வாழ்வு நம்மைத்‌ தமது இரத்தக்‌ 
கிரயத்தால்‌ தமக்கெனக்‌ கொண்ட நம்‌ கர்த்தாவை மகிமைப்படுத்தும்‌ ஒரு 
பரிசுத்த வாழ்வாக இருக்கட்டும்‌. ““கிரயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டீர்களே, 
அகையால்‌, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள்‌ சரீரத்தினாலும்‌, 


ஆவியினாலும்‌, தேவனை மகிமைப்படுத்துங்கள்‌”' (கொரி 6:20) 


நமது வாழ்க்கை அண்ட வருக்கு துரோகம்‌ செய்யும்‌ ஒரு வாழ்வாக, 
புறமதஸ்தர்‌ நமது கேடான ஓவியத்தைக்‌ கண்டு அவருடைய முகத்தில்‌ காரி 
உமிழும்‌ வாழ்வாக (2 பேதுரு 2 : 2) இல்லாமல்‌ “ “நீங்கள்‌ இவைகளுக்குச்‌ 
சாட்சிகள்‌” ( லூக்கா 24 : 48) என்று கூறிச்‌ சென்ற அண்டவருக்குத்‌ தங்கள்‌ 
வாழ்விலும்‌, ஊழியத்திலும்‌ துரோகம்‌ பண்ணாமல்‌ அவரை மகிமைப்படுத்தி 
்‌” நாங்கள்‌ அவருக்குச்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌”” (அப்‌ 5 : 32) என்று ஜெய 
தொனி கொடுத்த நமது பரிசுத்த அப்போஸ்தலரின்‌ வாழ்வாக நமது வாழ்வும்‌ 
இருப்பதாக. 


எப்பொழுதும்‌ ஜெபம்பண்ணி விழித்திருங்கள்‌ 


மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக 
எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும்‌ ஜெபம்பண்ணி விழித்திருங்கள்‌ ”' 
( லூக்கா 21 : 36) 


இந்தப்‌ புதிய வருடத்தில்‌ நீங்கள்‌ மிகவும்‌ கண்ணும்‌ கருத்துமாக தேவ 
பெலத்தால்‌ கடைப்‌ பிடித்து நடக்க வேண்டிய மூன்றாவது காரியம்‌ 
எப்பொழுதும்‌ ஜெபம்பண்ணி விழித்திருப்பதுதான்‌. *“ஆண்ட வரே, நான்‌ 
உயிரோடி.ருப்பதற்காக உமக்கு நன்றி” (Thank 000 being alive) என்று ஒருவர்‌ 
சொன்னார்‌. நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை. காரணம்‌. முடி வில்லாத 
நித்தியத்துக்கு இந்தப்‌ பக்கமே நாம்‌ இன்னும்‌ இருந்து கொண்டி ருக்கின்றோம்‌. 
நமது முடி.வில்லாத நித்தியத்தை நம்‌ அன்பின்‌ ஆண்டவர்‌ இயேசுவோடு 





45 


பரலோகில்‌ களிக்க நாம்‌ நம்மை முழுமையாக ஆயத்தப்படுத்திக்‌ கொள்ள, 
அல்லது மனந்திரும்பாத பட்சத்தில்‌ நமது பாவங்களுக்காக மனங்கசந்து 
அமுது பாவ மன்னிப்பின்‌ நிச்சயத்தைப்‌ பெற்று ஆண்டவரை உடனே 
அண்டி க்கொள்ள நமக்கு இப்பொழுது போதுமான நேரம்‌ உள்ளது. நாம்‌ 


அதற்காக ஆண்டவருக்கு அனந்தங்‌ கோடி துதி செலுத்துவோம்‌. 


நமது தேவ எக்காளத்தை மிகவும்‌ அதிகமாக விரும்பி வாசித்து அதை 
நேசித்து மாதந்தோறும்‌ நமது ஊழியத்திற்கு உதவி செய்யும்‌ ஒரு அருமையான 
தேவப்‌ பிள்ளையின்‌ சடுதியான மரணம்‌ நம்‌ எல்லாரையும்‌ ஆண்டவரைச்‌ 
சந்திக்க எப்பொழுதும்‌ ஆயத்தமாக இருக்க ஏவி எழுப்புவதுடன்‌ நமக்கும்‌ நம்‌ 
மரணத்துக்கும்‌ உள்ள இடை வெளி ஒரு அடி தூரம்‌ மாத்திரமே என்பதை 
அணித்தரமாக உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது. மேற்கண்ட அருமையான 
வாலிப மகன்‌ கோவை பட்டணத்திலிருந்து நெல்லை மாவட்டத்திலுள்ள 
தனது பெற்றோர்‌ வசிக்கின்ற அழகிய கிறிஸ்தவ கிராமத்திற்கு 
பயணப்பட்டார்கள்‌. முந்தின இரவு கோவையில்‌ பேருந்து ஏறிய மகன்‌ மறு 
நாள்‌ காலை 7 : 30 மணிக்கெல்லாம்‌ சுகபத்திரமாக வீடு வந்து 
சேர்ந்துவிட்‌ டயர்கள்‌. வீடு வந்த மகன்‌ 10 நிமிடங்களுக்குள்ளாக மாரடைப்பில்‌ 
காலமாகிவிட்டார்கள்‌. கோவையிலிருந்து திருநெல்வேலி வந்து இறங்கியதும்‌ 
மகனுக்கு நெஞ்சில்‌ கடுமையான எரிச்சல்‌ இருந்திருக்கின்றது. அந்த நெஞ்சின்‌ 
எரிச்சலோடு ஒரு மணி நேரம்‌ பிரயாணப்பட்டு வீடு வந்து சேர்ந்த மகன்‌ 
கட்டிலில்‌ அயாசத்தோடு படுத்து பத்து நிமிடங்களுக்குள்‌ கர்த்தருக்குள்‌ 
நித்திரையடைந்துவிட்டார்கள்‌. பெற்ற தகப்பனைக்‌ கண்ட அவர்களின்‌ 
2 வயதைக்‌ கடந்த சின்னஞ்‌ சிறு பாலகன்‌ தனது அப்பாவைக்‌ கண்ட 
மகிழ்ச்சியில்‌ தனது கரத்திலிருந்த பிஸ்கட்டை பிய்த்து அவர்கள்‌ படுத்திருந்த 
கட்டிலில்‌ அவர்கள்‌ முகத்துக்கு நேராக வீசியிருக்கின்றான்‌. அதைப்‌ பார்த்துப்‌ 
புன்முறுவல்‌ பூத்தவண்ணமாகவே தனது அன்பின்‌ அண்டவரண்டை 


பரலோகம்‌ சென்றுவிட்டார்கள்‌. 


மரித்துப்‌ போன தனது உடன்‌ பிறந்த மூத்த சகோதரன்‌ கோவையில்‌ 
தனித்து வாழ்ந்த அவர்களுடைய வீட்டிற்குச்‌ சென்று அங்குள்ள 
பொருட்களைக்‌ கொண்டு வரும்படியாகச்‌ சென்ற போது ஊருக்கு வருவதற்கு 
முன்னால்‌ முந்தின இரவில்‌ தனது அண்ணன்‌ படுத்திருந்த கட்டிலில்‌ அவர்கள்‌ 
கடைசியாக வாசித்தது நமது தேவ எக்காளப்‌ பத்திரிக்கைதான்‌ என்பது தெரிய 
வந்தது. அந்தப்‌ பத்திரிக்கையில்‌ தேவ ஏவுதலால்‌ நான்‌ எழுதியிருந்த வரிகளை 
மரித்துப்‌ போன அருமை மகனின்‌ தம்பி தனது கடிதத்தில்‌ அப்படியே 


46 


முழுமையாகக்‌ குறிப்பிட்டு (“உங்கள்‌ வாழ்நாட்‌ காலம்‌ ரிகவும்‌ குறுகியது. 
முற்றும்‌ அநித்தியமானது. தேகத்தில்‌ நல்ல பெலனும்‌, கால்‌ கரங்களில்‌ 
உறுதியான வலிமையும்‌ உள்ள வாலிபன்‌ தனக்கு முன்பாக நீண்டதொரு 
அயுசின்‌ வருடங்கள்‌ திட்டமாகவே உள்ளது என்று நப்பாசை கொள்ள 
முடியாது. வாலிபனே, ஒரு நாள்‌ உலக வாழ்க்கைக்கு உனக்கு உத்திரவாதம்‌ 
ஒடையவே கிடையாது என்பதை திட்டமாக நினைவில்‌ வைத்துக்‌ கொள்‌ 
(நீதி 27 :1) நமக்கும்‌, முடிவில்லாத நித்தியத்துக்கும்‌ இடைவெளி ஒரே ஒரு 
அடி தூரம்‌ மட்டுமே என்பதை மறந்துவிட வேண்டாம்‌. நான்‌ அல்ல 
வானத்தையும்‌, பூமியையும்‌ படைத்த சர்வ வல்லவரின்‌ மாறாத ஜவ வார்த்தை 
அப்படித்தான்‌ கூறுகின்றது (1 சாமு 20 : 3)”” என்ற வார்த்தைகளைக்‌ குறிப்பிட்டு 
“நீங்கள்‌ எழுதியிருந்ததெல்லாம்‌ உண்மை, உண்மை!” என்று மிகுந்த 


துயரத்துடன்‌ எனக்கு எழுதியிருந்தார்கள்‌. 


மரணம்‌ எந்த நேரத்திலும்‌, எந்த இடத்திலும்‌, எந்தவிதத்திலும்‌ நம்மைச்‌ 
சந்திக்கும்‌. இந்தக்‌ காரியத்தை நான்‌ நமது தேவ எக்காளத்தில்‌ மிகவும்‌ 
வற்புறுத்தியும்‌, திரும்பத்‌ திரும்பவும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ ஏவுதலால்‌ 
எழுதிக்‌ கொண்டே வருகின்றேன்‌. இதே புலம்பலைத்தான்‌ நமது பரிசுத்த 
தீர்க்கன்‌ எரேமியா அவர்களும்‌ வேதாகமத்தில்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
அவருக்கு புற முதுகு காட்டி நின்ற தேவ ஜனத்துக்கு கிளிப்பிள்ளை பாடம்‌ 
போல மீண்டும்‌ மீண்டும்‌ கூறிக்கொண்டே வந்தார்‌. “உன்‌ கண்கள்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கண்களைக்‌ காணும்‌”” (எரேமியா 34: 3) என்று எரேமியா தீர்க்கன்‌ 
சிதேக்கியா ராஜாவுக்குச்‌ சொன்ன வார்த்தைகள்‌ அப்படியே நடந்தது. ஆம்‌, 
ஒரு நாள்‌ வரும்‌, அப்பொழுது மரண தூதனாயெ பாபிலோன்‌ ராஜாவை 
உனது கண்கள்‌ நேருக்கு நேராகக்‌ காணும்‌. எனவே, உனது பாவங்களிலிருந்து 
மனந்திரும்பி தேவனை அண்டிக்கொள்‌. இதோ, இப்பொழுதே அதுக்க 
காலம்‌, இப்பொழுதே இரட்சண்ய நாள்‌ (2 கொரி6: 2) 


எனது மூத்த மகன்‌ சுந்தர்சிங்கிற்கு நம்‌ அன்பின்‌ அண்டவர்‌ சில கிருபை 
வரங்களைக்‌ கொடுத்திருக்கின்றார்‌. அதின்படி அவர்களுக்கு சில 
ஆச்சரியமான வெளிப்பாடுகள்‌ கடந்த நாட்களில்‌ கிடைத்ததுண்டு. ஒரு 
தடவை இங்கு கோத்தகிரியிலுள்ள ஒரு கூட்டுறவு வங்கிக்கு மகன்‌ ஒருநாள்‌ 
நடு மத்தியான வேளை சென்றிருந்த சமயம்‌ அந்த வங்கிக்கு திடிரென மாண 
தூதன்‌ வந்திருப்பதை தனது அவிக்குள்ளாக உணர்ந்த மகன்‌ தனக்குள்ளாக 
ஆச்சரியப்பட்டு மரண தூதன்‌ இந்த வேளை இங்கு வர வேண்டிய அவசியம்‌ 
எதற்காக என்று யோசித்துக்கொண் டிருந்த நோத்திலேயே அந்த வங்கியில்‌ 


47 


வேலை செய்து கொண்டிருந்த மிகவும்‌ திடகார்த்தமான, எந்த ஒரு நோய்‌ 
நொடியும்‌ இல்லாத ஒரு நடுத்தர வயதுடைய கிறிஸ்தவ சகோதரன்‌ தனது 
வேலை இடத்திலேயே திடீரென மயக்கமாகி மருத்துவமனைக்கு எடுத்துச்‌ 
செல்லப்படும்‌ வழியிலேயே ஒரு மணி நேரத்திற்குள்ளாக மாரடைப்பினால்‌ 


மரணம்‌ அடைந்துவிட்டார்கள்‌. 


எனக்கு மிகவும்‌ நெருங்கிய இனத்தவர்களான ஒரு கிறிஸ்தவ ஐயாவைத்‌ 
தெரியும்‌. சர்க்கரை நோயினால்‌ மிகவும்‌ பாதிக்கப்பட்டி ருந்தாலும்‌ எந்த ஒரு 
இடையூறுமின்றி மிகவும்‌ திடகார்த்தமாக தனது குடும்ப காரியங்களைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டி ருந்தார்கள்‌. நாள்‌ ஒன்றுக்கு பல தடவைகளும்‌ தங்கள து 
வீட்டுக்‌ காரியமாக கடை வீதி சென்று வந்து விடுவார்கள்‌. ஒரு நாள்‌ நண்பகல்‌ 
நேரம்‌ வீட்டில்‌ எல்லாருடனும்‌ மகிழ்ச்சியாகப்‌ பேசிக்‌ கொண்டி ருந்த போது 
மரணம்‌ தன்னை சந்திக்க வந்துவிட்டது என்பதை மிகவும்‌ திட்டமாக அறிந்து 
கொண்ட அவர்கள்‌ துரிதமாக தனது கட்டி லுக்கு விரைந்து சென்று மல்லாந்து 
படுத்தவர்களாக தனது கால்கள்‌, கரங்களை எல்லாம்‌ நேர்த்தியாக நீட்டி 
வைத்தவரா்களாக, வாயையும்‌, கண்களையும்‌ நன்கு மூடிக்கொண்டவர்களாக 
சில நொடிப்‌ பொழுதிற்குள்ளாக அப்படியே கர்த்தருக்குள்‌ 
நித்திரையடைந்தார்கள்‌. 


்‌ நீநல்‌ வாழ்வு வாழவிரும்புவாயானால்‌ உனது மரணத்தை, முதியோர்‌ 
தங்களுக்குப்‌ பாதுகாப்பாகவும்‌, வழிகாட்டியுமாகவும்‌ தங்கள்‌ கரங்களில்‌ 
வைத்துப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு தடிக்‌ கம்பைப்‌ போல பயன்படுத்துவாயாக”' 
என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக தேவ 
மக்களால்‌ போற்றப்படும்‌ “மோட்சப்‌ பிரயாணம்‌?” என்ற புத்தகத்தை எழுதிய 


ஜாண்‌ பன்னியன்‌ என்ற பரிசுத்த பக்த சிரோன்மணி எழுதியிருக்கின்றார்‌. 


1805 ஆம்‌ ஆண்டு அக்டோபர்‌ மாதம்‌ 21 அம்‌ தேதி அட்மிரல்‌ நெல்சன்‌ 
என்ற இங்கிலாந்து தேச தளபதி முழு உலகத்தையே தனது ஆட்சிக்குள்‌ 
கொண்டுவர விரும்பிய பிரெஞ்சு சர்வாதிகாரி நெப்போலியனை டி ரஃபல்கார்‌ 
என்ற இடத்தில்‌ தோற்கடித்தார்‌. பிரெஞ்சு மற்றும்‌ ஸ்பானிய கூட்டுப்‌ 
படைகளுடன்‌ தன்னைவிட அதிகமான போர்க்‌ கப்பல்களுடனும்‌, யுத்த 
தளவாடங்களுடனும்‌ வந்த அவனை நெல்சன்‌ சர்வ நாசமாக முறியடித்தார்‌. 
அந்த வெற்றி நெல்சனின்‌ ஜெபத்தால்‌ கிடைத்ததாக கருதப்படுகின்றது. 
பிரதான வெற்றி கிடைத்த அந்த குறிப்பிட்ட நாளின்‌ காலை வேளையில்‌ 
நெல்சன்‌ தன்னுடைய ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்த அவரது உருக்கமான 


48 


லெபத்தை அவர்‌ ஒரு நோட்டுப்‌ புத்தகத்தில்‌ எழுதி வைத்திருக்கின்றாராம்‌. 
பொதுவாக, அவர்‌ தனது ஜெபங்களை அப்படித்தான்‌ எழுதி 
வைப்பதுண்டாம்‌. நெல்சனின்‌ கடற்படை வீரர்கள்‌ அவரை “பரிசுத்த 
நெல்சன்‌'' என்றே அழைத்தனர்‌. காரணம்‌, அவர்‌ ஒரு ஜெப மாந்தன்‌ 
மாத்திரமல்ல அவரது வாழ்க்கையே ஒரு வித்தியாசமானதாகவும்‌ 
காணப்பட்டது. ஆம்‌, பரிசுத்த நெல்சன்‌ அவர்கள்‌ தனது மரணத்தை 
எப்பொழுதும்‌ தனக்கு முன்பாக வைத்து வாழ்ந்து வந்தவர்‌ என்பது இங்கு 
முக்கியமாகச்‌ குறிப்பிட வேண்டிய ஒரு காரியமாகும்‌. அதற்காக அவர்‌ ஒரு 
முழு நீள சவப்பெட்டியைச்‌ செய்து அதை தனது அறையில்‌ நிறுத்தி 
வைத்திருந்தாராம்‌. அந்தச்‌ சவப்பெட்டி யானது அவர்‌ 1789 அம்‌ அண்டு நைல்‌ 
நதி சண்டையின்‌ போது அவர்‌ மூழ்க்கடித்த பிரெஞ்சு நாட்டுக்‌ கொடிக்‌ 
கப்பலின்‌ கொடி மரத்தின்‌ பலகையால்‌ செய்யப்பட்டதாக இருந்தது. நெல்சன்‌ 
தனது அறையில்‌ அந்தப்‌ பிரேதப்‌ பெட்டியை நிறுத்தி வைத்திருந்த காட்சி 
அவரது அறைக்கு அவரைப்‌ பார்க்க வரும்‌ கடற்படை வீரர்களை மிகவும்‌ 
பயப்படுத்தி வந்த காரணத்தால்‌ பின்‌ வந்த நாட்களில்‌ அந்தச்‌ சவப்‌ பெட்டியை 
அவர்‌ எடுத்துக்‌ கொண்டு போய்‌ கப்பலின்‌ அடியில்‌ உள்ள ஒரு அறையில்‌ 
வைத்துவிட்டதாகவும்‌, எனினும்‌ அடிக்கடி அவர்‌ அதைப்‌ போய்ப்‌ பார்த்து 
வந்ததாகவும்‌ சொல்லப்படுகின்றது. ஆம்‌, பரிசுத்த மனிதர்‌ நெல்சன்‌, தனது 
மரணத்தை எப்பொழுதும்‌ தனக்கு முன்பாக வைத்து தனது வாழ்நாட்காலம்‌ 
குறுகியது என்றும்‌, தான்‌ தனது கிரியைகளுக்காக தேவனுடைய 
நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள்‌ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்‌ என்றும்‌ 
அந்தச்‌ சவப்‌ பெட்டியைக்‌ காணும்‌ போதெல்லாம்‌ அவர்‌ நினைத்துக்‌ 


கொண்டார்‌. ஆ, எத்தனை ஞானமான செயல்‌ பாருங்கள்‌! 


நம்மை எந்த நேரத்திலும்‌ சந்திக்கக்‌ காத்திருக்கும்‌ மரணத்தின்‌ மூலமாக 
தேவன்‌ தம்மில்‌ அன்புகூருகிறவர்களுக்கு ஆயத்தம்பண்ணியவைகளை 
சுதந்தரிக்க (1 கொரி 2:9) நாம்‌ விழிப்பாக இருக்க வேண்டும்‌. அந்த நமது 
மரணத்தின்‌ மூலமாக “வாருங்கள்‌, என்‌ பிதாவினால்‌ 
அசீர்வதிக்க்ப்பட்டவர்களே, உலகம்‌ உண்டானது முதல்‌ உங்களுக்காக 
அயத்தம்பண்ணப்பட்டிருக்கெ ராஜ்யத்தை சுதந்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌ '' 
(மத்‌ 25 : 34) என்ற நம்‌ அருமை இரட்சகரின்‌ ஆனந்த அழைப்பின்‌ குரலைக்‌ 
கேட்க நமது காதுகளை சவனித்துக்‌ கேட்க நாம்‌ எப்பொழுதும்‌ ஆயத்த 


நிலையில்‌ வைத்திருக்க வேண்டும்‌. 


அதற்காக நாம்‌ செய்யக்கூடிய ஒரே காரியம்‌ நாம்‌ எப்பொழுதும்‌ 


ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான்‌. “*மணுஷ குமாரனுக்கு 


49 


முன்பாக நிற்க பாத்திரவான்‌௧ளாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும்‌ 
ஜெபம்பண்ணி விழித்திருங்கள்‌” (லூக்கா 21 : 36 ) என்ற வார்த்தைகள்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ படைத்த சர்வ வல்ல தேவனின்‌ வாயிலிருந்து 
புறப்பட்ட வார்த்தைகளாகும்‌. அவர்‌ அப்படிச்‌ சொன்னால்‌ அந்த 
வார்த்தைகளில்‌ மகா பெரிய முக்கியத்துவம்‌ உண்டு. “சோர்ந்து போகாமல்‌ 
எப்பொழுதும்‌ ஜெபம்‌ பண்ண வேண்டும்‌” (லூக்கா 18 : 1) என்று அவர்‌ 
சொன்னார்‌. ” எச்சரிக்கையாயிருங்கள்‌, விழித்திருந்து ஜெபம்பண்ணுங்கள்‌ ' 
(மாற்கு 13 : 33 ) என்றும்‌ அவர்‌ நம்மைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 
 அந்நாட்களிலே அவர்‌ ஜெபம்பண்ணும்படி ஒரு மலையின்மேல்‌ ஏறி இரா 
முழுவதும்‌ ஜெபம்பண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌?” (லூக்கா 6:12) என்பதிலிருந்து 
நாமும்‌ அவ்வண்ணமாகச்‌ செய்யும்படி யாக அவர்‌ மாதிரியைப்‌ பின்‌ வைத்துச்‌ 
சென்றிருக்கின்றார்‌. தேவ மைந்தனுக்கே இரா முழுவதும்‌ ஜெபிக்க 
வேண்டியது அவசியமாக இருந்திருந்தால்‌ நாம்‌ எப்படியாக ஜெபிக்க 
வேண்டும்‌ என்பதை அதின்‌ மூலம்‌ நாம்‌ அறிந்து கொள்ளுகின்றோம்‌. 
“இடைவிடாமல்‌ ஜெபம்‌ கண்ணுங்கள்‌”' (1 தெச 5:17) என்று தேவனுடைய 
வார்த்தை சொல்லுகின்றது. 

16 ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த தாமஸ்‌ புரூக்ஸ்‌ என்ற பரிசுத்தவான்‌ 


2:2 


“ஜெபம்‌” என்பது “தேவனுடைய பரலோகத்தை திறக்கும்‌ மறைவான 
திறவுகோல்‌” என்று தமது புத்தகம்‌ ஒன்றில்‌ எழுதியிருக்கின்றார்‌. ஜெபம்‌ என்ற 
அந்த மறைவான திறவுகோலை நாம்‌ நமது வாழ்க்கையில்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
எவ்வண்ணமாகப்‌ பயன்படுத்தி வருகின்றோம்‌ என்பதை நாம்‌ தேவ சமூகத்தில்‌ 
ஆராய்ந்து பார்ப்போமாக. “அடிக்கடி ஜெபம்பண்ணு, அது உனது 
அத்துமாவின்‌ கேடயம்‌, அது உன்‌ தேவனுக்கு நீ செலுத்தும்‌ சர்வாங்க தகன 
பலி, உனது ஆத்துமாவைப்‌ பட்சிக்க உன்னைச்‌ சுற்றியலையும்‌ சாத்தானுக்கு நீ 
கொடுக்கும்‌ பலத்த சாட்டை அடி” என்றும்‌ ““பொன்‌, வெள்ளி, 
பொக்கிஷங்களைக்‌ காட்டிலும்‌ அடிக்கடி தேவ சமூகத்தில்‌ முழங்கா லூன்றி 
நிற்கும்‌ உனது ஜெப அவி மிகவும்‌ விலையேறப்பெற்றது”” என்றும்‌ ““நீ 
ஜெபிக்கவில்லை என்றால்‌ நீ கிறிஸ்தவனே இல்லை” என்றும்‌ மோட்ச 
பிரயாணத்தை எழுதிய ஜாண்‌ பன்னியன்‌ என்ற மாபெரும்‌ தேவ பக்தன்‌ 
ழுதியிருக்கின்றார்‌. “தேவனை கொஞ்சமாக நேசிப்பவன்‌ கொஞ்சமாக 
ஜெபிப்பான்‌, அவரை அதிகமாக நேசிக்கின்றவன்‌ அதிகமாக ஜெபிப்பான்‌”' 
என்று பரிசுத்த அகஸ்டின்‌ என்ற பூர்வ காலத்து தேவ பக்தன்‌ 
எழுதியிருக்கின்றார்‌. '“ஜெபமானது, மறுபடியும்‌ பிறந்த ஒரு கிறிஸ்தவனின்‌ 


4 * 99 உனா, நரக ச ஐ ௫ » டட ி [ = » 
உயிர்‌ மூச்சு'' என்று ரிச்சர்ட்‌ பாக்ஸ்டர்‌ என்ற தேவ மனிதர்‌ கூறுகின்றார்‌. 


50 


"இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ தங்கள்‌ அந்தரங்க தனி 
ஜெபத்தை ஒருக்காலும்‌ நெகிழவிடமாட்டார்கள்‌. ஜெபத்தில்‌ உறுதியாக 
முன்னேறிக்கொண்டிருக்கும்‌ அந்த மக்களுக்கு இருதயத்தின்‌ சுத்தம்‌ 
என்ன என்பது நன்றாகத்‌ தெரியும்‌?” என்று பெரிலா என்ற பக்தன்‌ 
சொல்லுகின்றார்‌. 


'“சீரியாவின்‌ ராஜா தனக்கு இருக்கிற இரதங்களின்‌ முப்பத்திரண்டு 
தலைவரையும்‌ நோக்கி: நீங்கள்‌ சிறியவரோடும்‌, பெரியவரோடும்‌ யுத்தம்‌ 
பண்ணாமல்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா ஒருவனோடே மாத்திரம்‌ யுத்தம்‌ 
பண்ணுங்கள்‌ '' (1 இரா 22: 31) என்ற தேவ வசனத்தைக்‌ குறித்து ஆண்ட்ரு 
போனர்‌ என்ற பரிசுத்தவான்‌ விளக்கவுரை எழுதும்‌ போது *“சாத்தானாம்‌ 
பிசாசும்‌ தனது சேனைகளை தேவ மக்களுக்கு எதிராகப்‌ போர்‌ 
செய்யும்படி யாக தூண்டி விடுகையில்‌ நீங்கள்‌ எவரோடும்‌ யுத்தம்பண்ணாமல்‌ 
தேவ மக்களின்‌ ஜெப வாழ்க்கைக்கு எதிராக மாத்திரம்‌ போர்‌ செய்யுங்கள்‌” 
என்று தூண்டி விடுகின்றான்‌ என்று எழுதியிருக்கின்றார்‌. சாத்தான்‌ நமது ஜெப 
வாழ்க்கையை அழித்து நாசப்படுத்த எத்தனை கண்ணும்‌ கருத்துமாக 
இருக்கின்றான்‌ என்று பாருங்கள்‌. 


இந்த உலக வாழ்க்கைக்குப்‌ பின்னர்‌ அண்டவர்‌ இயேசுவுடன்‌ நீ 
பரலோகில்‌ நிச்சயமாக வாழப்‌ போகின்றாய்‌ என்பதை இந்த உலகத்தில்‌ நீ 
ஆண்டவருடன்‌ அனுதினமும்‌ செலவிடும்‌ ஜெப மணி நேரங்கள்‌ 
அப்பட்டமாக ரூபகாரப்படுத்திவிடும்‌. உனக்கு நேரம்‌ கிடைக்கும்‌ 
போதெல்லாம்‌ உன்‌ ஆண்டவருடைய பாதங்களுக்குச்‌ செல்ல நீ தீவிரிப்பாய்‌. 
உலகப்‌ பிரகாரமான வேலைகளில்‌ நீ சிக்கித்‌ தவித்து உனது ஜெப வேளை பகற்‌ 
காலங்களில்‌ தடைப்படுமானால்‌ இராக்‌ காலங்களில்‌, மற்ற மக்கள்‌ ஆழ்ந்து 
நித்திரை கொண்டிருக்கும்‌ நள்ளிரவு ஜாமங்களில்‌ நீ உன து படுக்கையிலிருந்து 
எழுந்து உனது நேசரின்‌ பாதங்களண்டை அமர்ந்து உன்‌ உள்ளத்தை உடைத்து 
ஊற்றிக்‌ கொண்டிருப்பாய்‌. “திரளான தண்ணீர்கள்‌ நேசத்தை 
அவிக்கமாட்டாது, வெள்ளங்களும்‌ அதைத்‌ தணிக்கமாட்டாது'” (உன்‌ 8:7) 
என்ற தேவ வசனத்தின்படி உனது அந்த மாட்சியான ஜெப வேளையை இந்த 
உலகத்திலே எதுவும்‌ பிரிக்கமாட்டாது. கர்த்தருடைய பரிசுத்த உடன்படிக்கை 
பெட்டிக்கு முன்னர்‌ பெலிஸ்தரின்‌ தாகோன்‌ விக்கிரகம்‌ விழுந்து கிடந்தது 
போலதற்காலத்துத்துப்‌ பெயர்க்‌ கிறிஸ்தவ மக்கள்‌ தங்கள்‌ ஜெப வேளையைப்‌ 
புறக்கணித்து தள்ளிவிட்டு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னர்‌ முகங்குப்புற 
விழுந்து கிடந்தாலும்‌ நீ உனது முகத்தை தொலைக்‌ காட்சிகளுக்கு நேராகத்‌ 


௮1 


திருப்பாமல்‌ உனக்கு ஒத்தாசை வரும்‌ பர்வதத்துக்கு நேராகவே உன்‌ கண்களை 


எறெடுத்துக்‌ கொண்டிருப்பாய்‌. 


“தேவனே பாவியாகிய என்‌ மேல்‌ கிருபையாயிரும்‌?” ““ அண்ட வரே, 
உம்முடைய ராஜ்யத்தில்‌ வரும்போது அடியேனை நினைத்தருளும்‌” என்று 
கதறிய ஆயக்காரன்‌ மற்றும்‌ சிலுவைக்‌ கள்ளனைப்‌ போல நீ உன்‌ நெற்றியை 
பூமியில்‌ படத்‌ தாழ்த்தி உனது உலக வாழ்வுக்குப்‌ பின்னர்‌ உனது முடிவில்லாத 
நித்திய வாழ்வு அன்பின்‌ ஆண்டவர்‌ வாழும்‌ பரலோகத்தில்‌ இருக்கும்படியாக 
அவரை நோக்கிக்‌ கெஞ்சிக்‌ கொண்டிருப்பாய்‌. 


ஆம்‌, அந்த இடைவிடாத அந்தரங்க தனி ஜெப வாழ்க்கைதான்‌ 
உன்னைப்‌ பாதுகாப்பாக பரலோகம்‌ கொண்டு போய்ச்‌ சேர்க்கும்‌. காரணம்‌, 
அந்தப்‌ பரலோக வாழ்க்கை உனது முழங்கால்களிலேயே பூவுலகத்திலேயே 
ஆரம்பித்து விடுகின்றது! விண்வெளி ஓடங்களில்‌ அகண்ட விண்வெளிக்குச்‌ 
செல்லும்‌ விண்வெளி வீரர்கள்‌ அங்கு எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும்‌, 
அதாவது எவ்வண்ணமாக தங்கள்‌ எடை இழந்த நிலையில்‌ ஆகாரம்‌ புசிக்க 
வேண்டும்‌? எவ்வண்ணமாக தூங்கவேண்டும்‌? எவ்வண்ணமாக விண்‌ வெளி 
ஓடத்தின்‌ காரியங்களைக்‌ கவனிக்க வேண்டும்‌? என்ற அனைத்துப்‌ 
பயிற்சிகளும்‌ அமெரிக்காவிலுள்ள நாசா என்ற இடத்திலுள்ள விண்வெளி 
தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்தில்‌ பல மாதக்கணக்காக அவர்களுக்கு 
அனுபவ ரீதியாக பயிற்சி அளிக்கப்படுகின்றது. அகாயத்திலுள்ள எடையற்ற 
வெற்றிடத்தை விஞ்ஞானிகள்‌ பூமியிலேயே உருவாக்கி அந்த வெற்றிடத்தில்‌ 
விண்வெளி வீரர்களை பறக்கச்‌ செய்து சோதிக்கின்றனர்‌. அந்தக்‌ கடுமையான 
பயிற்சிகள்‌ அவர்களை கசக்கிப்‌ பிழிந்து எடுத்துவிடுகின்றது. அந்தப்‌ 
பயிற்சிகளில்‌ அவர்கள்‌ முற்றும்‌ தேர்ச்சியடைந்த பின்னரே அவர்கள்‌ 
ராக்கெட்‌ மூலமாக விண்‌ வெளிக்கு அனுப்பப்படுகின்றார்கள்‌. 


சில தினங்கள்‌ மட்டும்‌ விண்வெளியில்‌ தங்கியிருப்பதற்கு அத்தனை 
கடினமான பயிற்சிகள்‌ பூவுலகத்தில்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படுகின்றது. 
இந்த உலகத்தை நாம்‌ கடந்து சென்ற பின்னர்‌ திரும்ப இந்த உலகத்திற்கு 
எக்காலத்தும்‌ நாம்‌ திரும்பி வரப்‌ போவதில்லை. மறுமைக்குக்‌ கடந்துவிட்ட 
நாம்‌ அங்கு 100 அல்லது 1000 அல்லது 100000 அல்லது 10000000 ஆண்டுகள்‌ 
மட்டும்‌ வாழ்ந்து அத்துடன்‌ காரியங்கள்‌ என்றுமாக முடிவடையப்‌ 
போவதில்லை. முடிவில்லாத யுகாயுகங்களாக, ஊழி ஊழி காலமாக 
என்றென்றும்‌ நாம்‌ நம்‌ அண்டவருடன்‌ பரலோகில்‌ வாழப்போகின்றோம்‌. 


அதைத்தான்‌ நித்தியம்‌ (டட) என்று அழைக்கின்றனர்‌. மனந்திரும்பாமல்‌, 


92 


கன்னிச்சையாகத்‌ திரியும்‌ காட்டுக்‌ கழுதை போல மனதும்‌, 
மாம்சமும்‌ விரும்பும்‌ வழிகளில்‌ கர்த்தருடைய பரிசுத்த நாமம்‌ தூஷிக்கப்பட 
இந்த உலகத்தில்‌ வாழ்ந்து தங்கள்‌ வாழ்வை பரிசுத்த உணர்வின்றி 
முடிப்போர்‌ ““பிசாசுக்காகவும்‌, அவன்‌ தூதருக்காகவும்‌ ஆயத்தம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில்‌ தங்கள்‌ முடிவில்லாத 


நித்தியத்தைச்‌ செலவிடுவார்கள்‌ '' 


ஆண்டவர்‌ இயேசுவோடு பரலோகில்‌ நித்தியமாக நாம்‌ வாழ நமது 
பூவுலக இடைவிடாத ஜெப வாழ்க்கை நம்மை அதிசயம்‌ அற்புதமாக 
ஆயத்தப்படுத்துகின்றது. ஏனோக்கு தேவனோடு இடைவிடாமல்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டேயிருந்து அப்படியே பரலோகம்‌ சென்றதை நாம்‌ வேதாகமத்தில்‌ 
பரவசத்துடன்‌ வாசிக்கின்றோம்‌ (அதி 5 : 24) அவ்விதமாகவே நாமும்‌ 
எப்பொழுதும்‌ ஜெபத்தில்‌ விழித்திருந்து தேவனுடைய நித்திய 
விண்வீட்டிற்குச்‌ செல்ல ஆயத்த நிலையில்‌ இருக்க வேண்டும்‌. பாவ உலகின்‌ 
கறை திரைகளோடு நாம்‌ பரலோகம்‌ செல்ல இயலாது. ' தீட்டுள்ளதும்‌. 
பொய்யையும்‌, அருவருப்பையும்‌ நடப்பிக்கிற யாதொன்றும்‌ அதில்‌ 
பிரவேசிப்பதில்லை”' (வெளி 21 : 7 ) என்று கர்த்தருடைய வார்த்தை 
திட்டமாகக்‌ கூறுகின்றது. 


நாள்‌ ஒன்றுக்கு ஒரு சில மணி நேரங்களை தேவனோடு அவருடைய 
பெலத்தால்‌ ஜெபத்தில்‌ செலவிடும்‌ ஒரு கர்த்தருடைய பிள்ளையின்‌ வாழ்க்கை 
அதிசயமான பரிசுத்த மாற்றங்களைப்‌ பெற்றுவிடுகின்றது. அந்தக்‌ 
கர்த்தருடைய பிள்ளையின்‌ வாழ்க்கையில்‌ தந்திர சாத்தான்‌ அளிக்கும்‌ இந்த 
மாயாபுரி சந்தைச்‌ சரக்குகளின்‌ மேல்‌ உள்ள பற்றுகள்‌, பாசங்கள்‌, மாம்ச 
இச்சைகள்‌, வீண்‌ பெருமைகள்‌, அடம்பரங்கள்‌ எல்லாம்‌ இருந்த இடம்‌ 
தெரியாமல்‌ மறைந்து விடுகின்றது. மாயையைப்‌ பாராதபடி. நீர்‌ என்‌ கண்களை 
விலக்கும்‌ (சங்‌ 179 : 37) என்று அது கதறுகின்றது. அந்த தேவ பிள்ளை தன்னை 
முற்றுமாக மறைத்து தன்‌ கர்த்தரை மட்டும்‌ உலகுக்கு உயர்த்திக்‌ காண்பிக்க 
விரும்புகின்றது. ““உலகின்‌ கண்களுக்கு ஒன்றுமில்லாதவனாகவும்‌, 
அறியப்படாதவனாகவும்‌ என்னை மறைத்துப்‌ பாதுகாத்து உமது பார்வையில்‌ 
மட்டும்‌ விலைமதிப்புள்ளவனாகசவும்‌, நேசிக்கப்படத்தக்கவனாகவும்‌ என்னை 
வைத்துக்‌ கொள்ளும்‌”? (Keep us little and unknown, Prized and loved by 
G0 alone) என்ற பரிசுத்த பக்தன்‌ சார்லஸ்‌ வெஸ்லியின்‌ பாடலின்படி அந்த 
தேவப்‌ பிள்ளை தன்னையும்‌ உலகின்‌ கண்களுக்கு மறைத்து வைத்துக்‌ கொள்ள 


தன்‌ தேவனை நோக்கிக்‌ கதறுகின்றது. 


53 


அதிகமதிகமாக தினமும்‌ ஜெபித்துக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு 
கர்த்தருடைய பிள்ளை இந்த பாவ உலகத்தில்‌ வாழ்ந்தாலும்‌ இந்த பாவ உலகின்‌ 
மாக மறுகளால்‌ தன்னைக்‌ கறைப்படுத்திக்‌ கொள்ளாமல்‌ தன்னைப்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்ளுகின்றது. பரிசுத்த மகாத்துமா சாதுசுந்தாசிங்‌ அவர்கள்‌ 
சொன்னது போல ““‘தண்ணீரின்‌ மேல்‌ பகல்‌ முழுவதும்‌ கிடந்த ஒரு 
அன்னப்பட்சியானது தான்‌ பறந்து செல்ல வேண்டிய மாலை நேரம்‌ 
வந்தவுடன்‌ தனது இரண்டு செட்டைகளையும்‌ ஒரு அடி அடித்து தன்‌ 
மேலுள்ள தனது அனைத்து தண்ணீரையும்‌ அப்பால்‌ உதறிவிட்டு வான 
வீதியில்‌ தண்ணீரின்‌ வாசனையே இல்லாமல்‌ பறந்து செல்லுவது போல ஒரு 
தேவ பிள்ளை இந்த உலக மாய்கைகளின்‌ நடுவில்‌ காலமெல்லாம்‌ 
வாழ்ந்தாலும்‌, இந்த உலகத்தைவிட்டு தன்‌ ஆண்டவர்‌ இயேசுவண்டை 
செல்லக்கூடிய அந்தக்‌ கடைசி நேரத்தில்‌ இந்த உலகத்தின்‌ எந்த ஒரு பிடிப்பும்‌ 
இல்லாமல்‌ அற்புதமாக தன்‌ ஆண்ட வரண்டை பறந்து சென்றுவிடுகின்றது”' 
என்ற உதாரணத்தின்படி அந்த பரிசுத்த பிள்ளையும்‌ பாடிப்‌ பறந்து 
சென்றுவிடுகின்றது. 


தினமும்‌ அதிகமான நேரத்தை நாம்‌ ஆண்டவருடைய பரிசுத்த 
பாதங்களில்‌ செலவிடும்போது அவர்‌ நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்தி, 
பக்குவப்படுத்தி தமது நித்திய இளைப்பாறுதலுக்கு நம்மைப்‌ பூரணமாக 
ஆயத்தப்படுத்தி விடுகின்றார்‌. ஏனெனில்‌, தேவனுடைய ஜனங்களுக்கு 
இளைப்பாறும்‌ காலம்‌ இனி வருகிறதாக இருக்கிறது (எபிரேயர்‌ 4:9) இந்த 
உலகத்தில்‌ நாம்‌ நமது இளைப்பாறுதலை எந்த ஒரு நிலையிலும்‌ கண்டடைய 
முடியாது. இந்த உலகம்‌ முழுமையும்‌ பொல்லாங்கனுக்குள்‌ கிடக்கின்றது 
(யோவான்‌ 5 :19 ). சாத்தானுடைய ஆதிக்கத்தில்‌ இருக்கும்‌ இந்த உலகத்தில்‌ 
நமக்கு நிம்மதி பெருமூச்சு விட முடியாது. *“இந்த உலகத்தில்‌ 
இளைப்பாறுவதற்காக நீ உனது கூட்டை இந்த உலகத்திலுள்ள எந்த ஒரு 
மரத்திலும்‌ கட்டி. விடாதே'' என்று சாமுவேல்‌ ரூத்தர்‌ஃபோர்ட்‌ என்ற 
மாபெரும்‌ பூர்வ கால பரிசுத்தவான்‌ தேவ ஜனத்தை எச்சரித்து கூறினார்‌. 


உண்மையோ உண்மைதான்‌! 


நம்முடைய உறுதியான நல்ல ஜெப வாழ்க்கை அன்பின்‌ ஆண்டவர்‌ 
தம்முடைய ஜனத்துக்காக உலகத்‌ தோற்றம்‌ முதல்‌ ஆயத்தம்பண்ணி 
வைத்துள்ள நித்தியானந்த மோட்ச வாழ்வுக்காக நம்மை பூரணமாக 
ஆயத்தப்படுத்திவிடும்‌. தேவப்‌ பிள்ளையே, கர்த்தருடைய கிருபையோடும்‌. 
அவர து பெலத்தோடும்‌ நீங்கள்‌ கடந்து வந்திருக்கும்‌ இந்த 2007 அம்‌ ஆண்டின்‌ 


௮4 


ஒவ்வொரு நாட்களிலும்‌ உங்களால்‌ முடிந்த அளவு அதிகமான நேரத்தை 
அண்டவருடைய சமூகத்தில்‌ செலவிட்டு வாருங்கள்‌. உங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
ஏற்படும்‌ பரிசுத்த மாற்றங்களை ஆச்சரியத்துடன்‌ கண்டு உங்கள்‌ அன்பின்‌ 
கர்த்தரை இன்னும்‌ கிட்டிச்‌ சேருவீர்கள்‌. மறந்துவிடாதீர்கள்‌, பரலோகத்தின்‌ 
கதவைத்‌ திறந்து உங்களை பத்திரமாகக்‌ கொண்டு செல்லும்‌ மறைவான 
திறவுகோல்‌ உங்கள்‌ அந்தரங்க ஜெப வாழ்க்கையே. 5 நிமிடங்கள்‌, 10 
நிமிடங்கள்‌. அரை மணி நேர ஜெபங்களை எல்லாம்‌ விட்டுவிட்டு தினமும்‌ 
மணிக்கணக்காக அண்டவரோடு ஜெபத்தில்‌ தரித்திருங்கள்‌. ' மனுஷ 
குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்‌௧ளாக எண்ணப்படுவதற்கு 
எப்பொழுதும்‌ ஜெபம்பண்ணி விழித்திருங்கள்‌ ”” (லூக்கா 21 : 36) * உங்கள்‌ 
அரைகள்‌ கட்டப்பட்டதாகவும்‌, உங்கள்‌ விளக்குகள்‌ எரிகிறதாகவும்‌, தங்கள்‌ 
எஜமான்‌ கலியாணத்திலிருந்து வந்து தட்டும்போது, உடனே அவருக்கு 
திறக்கும்படி எப்பொழுது வருவார்‌ என்று காத்திருக்கிற மனுஷருக்கு 
ஒப்பாகவும்‌ இருங்கள்‌”' (லூக்கா 12 : 35, 36 ) காரணம்‌, உங்கள்‌ ஆத்தும 
அழிம்பனாகிய கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய சாத்தான்‌ எந்தவிதத்திலும்‌ உங்கள்‌ 
அத்துமாவை நஷ்டப்படுத்தி உங்களைத்‌ தன்னோடு கூட நித்திய அக்கினிக்கு 
கொண்டு செல்ல வகை தேடி சுற்றித்‌ திரிகின்றான்‌ (1 பேதுரு 5 : 8 ) இந்த 
தலையங்கச்‌ செய்தியின்‌ மூலமாக கர்த்தர்‌ உங்களோடு விசேஷித்த விதமாகப்‌ 
பேசி உங்களில்‌ கிரியை நடப்பித்து நீங்கள்‌ அவருடைய நித்திய மோட்ச 
ராஜ்யத்தை தப்பாமல்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ளும்‌ சிலாக்கியத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ள (எசேக்‌ 16 :13) தயை புரிவாராக. அதற்கான கிருபைகளை தேவன்‌ 


தாமே உங்களுக்கும்‌ எனக்கும்‌ தந்தருள்வாராக. ஆமென்‌. 


கக்‌ 


“தணி ஜெபம்‌, நம்முடைய ஊழியத்தில்‌ எடுத்துரைக்க இயலாத, ஈடு 
இணையற்ற ஆசீர்வாதங்களை அளிக்கவல்லது. அது பரிசுத்தமான 
தேவனிடமிருந்து வரும்‌ அபிஷேகமாகும்‌. இந்த அபிஷேகம்‌ 
சேனைகளின்‌ கர்த்தரிடமிருந்து தானாகப்‌ புறப்பட்டு வருவதாக நாம்‌ 


| 
| 
| 
| 
| 





| கருதினால்‌ நாம்‌ நம்மையே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்‌. ஏனெனில்‌ | 


| 
| 
|| 
| 
|| 
|| 
இதை ஜெபத்தின்‌ மூலமாக மட்டுமே பெற முடியும்‌. ஆகவே நாம்‌ | 
உடனடியாக, இடைவிடாமல்‌, ஆர்வத்துடன்‌ ஜெபிக்க வேண்டும்‌. | 
| 

கதியோனைப்‌ போல்‌ உங்களுடைய மயிருள்ள தோலை ஜெபமாகிய | 
அந்தக்‌ களத்தில்‌ போடுங்கள்‌. அதைப்‌ பரலோகத்தின்‌ பனி இறங்கி வந்து | 
நனைக்கட்டும்‌”' | 
( பரிசுத்தவான்‌ சார்லஸ்‌ ஸ்பர்ஜன்‌) | 
|] 

-| 


| 


அம்‌ பயலை ன அ வைகை டண ண | வணக ளான ன வட யை டே நக்க கைக்களை 
செல்‌ அ யைவ க SE ம்‌ ர ணவ ண ண ண னன சதை அபா cc ரணை கை 


அறளை அ அ துவபபை - அசைவ. அதக ட - அப அம வனப்‌ பய அவைக்‌ வை வைக அடவ cc பைக 


25 











௪௦௯௯௯௫௯௫௫௭ 





தேவன்‌ உன்னை நியாயத்திலே கொண்டு 


வந்து நிறுத்துவார்‌ 


pp 





பின 











“நாம்‌ எல்லாரும்‌ அடுகளைப்போல அவனவன்‌ தன்‌ தன்‌ வழியிலே 
போனோம்‌'' என்ற ஏசாயா 53 அம்‌ அதிகாரம்‌ 6 ஆம்‌ வசனத்திலுள்ள 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ எனது 12 அம்‌ வயதில்‌ 


எனக்கு அப்படி யே பொருந்துவதாக இருந்தது. 


நான்‌ எனது வீட்டில்‌ அடங்காதவனாக 
இருந்தேன்‌. நாளடைவில்‌ எல்லா 
அதிகாரங்களையும்‌ துச்சமாக மதித்தேன்‌. நான்‌ 
தேவனுக்குப்‌ பயப்படாதவனும்‌, மனுஷரை 
மதியாதவனுமாகவிருந்தேன்‌. எனதுதாய்‌ நாடான 
ஸ்காட்லாந்து தேசத்திலுள்ள லங்காஷையருக்கு 





அருகிலுள்ள நியூலாண்ட்ஸ்‌ என்ற எனது 
கிராமத்திலிருந்த ஒரு நிலக்கரிச்‌ சுரங்கத்தில்‌ 
நிலக்கரி தோண்டி எடுக்கும்‌ பணியில்‌ நான்‌ எனது 12 ஆம்‌ வயதில்‌ சேர்ந்தேன்‌. 
அத்துடன்‌ தேவனுக்குப்‌ பயப்படடாமை, எந்த ஒரு மனித மற்றும்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமையும்‌ என்னுடன்‌ வளர்ந்தது. நான்‌ எனது 17 ஆம்‌ 
வயதை எட்டியபோது ““துன்மார்க்கனுடைய வழியோ கரடு முரடானது”' 


என்ற தேவ வார்த்தைக்கேற்றவாறு என்‌ வாழ்க்கை அமைந்திருந்தது. 


அநேகமாக இந்த நாட்களில்‌ ஒரு கூட்டம்‌ இளவயதினரான கிறிஸ்தவ 
வாலிபர்கள்‌ என்னுடைய கிராமத்தில்‌ காணப்பட்டு இயேசு இரட்சகரின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசிங்கிக்கத்‌ தொடங்கினர்‌. அது இலையுதிர்‌ காலமான 
செப்டம்பர்‌ மாதத்தின்‌ ஒரு மாலை வேளையாகும்‌. நான்‌ ஒரு தெருவின்‌ 
இருளான ஒரு மூலையிலிருந்து எங்கள்‌ கிராமத்திற்கு வருகை தந்த அந்த 
வாலிப கூட்டத்தினரின்‌ செய்தியைக்‌ கவனித்துக்‌ கேட்டேன்‌. அவர்களில்‌ 
ஒருவர்‌ பிரசங்கியின்‌ புத்தகம்‌ 11 ஆம்‌ அதிகாரம்‌ 9 ஆம்‌ வசனத்தைக்‌ குறித்துப்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. “வாலிபனே, உன்‌ இளமையில்‌ சந்தோசப்படு, உன்‌ 
வாலிப நாட்களிலே உன்‌ இருதயம்‌ உன்னைப்‌ பூரிப்பாக்கட்டும்‌, உன்‌ நெஞ்சின்‌ 
வழிகளிலும்‌, உன்‌ கண்ணின்‌ காட்சிகளிலும்‌ நட, ஆனாலும்‌ இவை 
எல்லாவற்றினிமித்தமும்‌ தேவன்‌ உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து 
நிறுத்துவார்‌ என்று அறி” என்று கூறினார்‌. 


56 


அந்தச்‌ சமயம்‌ முடிவில்லாத நித்தியத்துக்கு அடுத்தவைகளைக்‌ குறித்த 
காரியங்களிலும்‌, எனது விலையேறப்பெற்ற ஆத்துமாவைக்‌ குறித்த 
காரியத்திலும்‌ எனக்கு எந்த ஒரு நாட்டமும்‌, தேட்டமும்‌ இல்லா திருந்தது. 
இருப்பினும்‌ அந்த வார்த்தைகள்‌ என்‌ உள்‌ னத்தை ஆழமாகத்‌ தொட்டது. 
அதைப்‌ பிரசிங்கித்த மனிதர்‌ அந்த வார்த்தைகளை இரு பகுதிகளாகப்‌ பிரித்து 
தனது வார்த்தைகளை எந்த ஒரு வாலிபன்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தாலும்‌ அந்த 
வார்த்தைகளைக்‌ கவனிக்கும்படியாகச்‌ சொன்னார்‌. “வாலிபனே, உன்‌ 
இளமையில்‌ சந்தோசப்படு”” என்று தனது வார்த்தைகளை அவர்‌ திரும்பவும்‌ 
சொன்னார்‌. 


அதைக்‌ கேட்டுக்‌ கொண்டி ருந்த நான்‌ ““நல்லது, அந்த வார்த்தை எனக்கு 
பொருத்தமானது, எனது வாலிபத்தில்‌ நான்‌ இப்பொழுது சந்தோசப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கின்றேன்‌”” பிரசங்கியார்‌ தனது வார்த்தைகளைத்‌ தொடர்ந்து 
்‌ "உன்‌ இருதயம்‌ உன்னைப்‌ பூரிப்பாக்கட்டும்‌, உன்‌ நெஞ்சின்‌ வழிகளிலும்‌, உன்‌ 
கண்ணின்‌ காட்சிகளிலும்‌ நட'” என்று கூறிவிட்டு தனது வார்த்தைகளுக்குப்‌ 
பின்னர்‌ கொஞ்சம்‌ இடைவெளிவிட்டு ““ தேவனுடைய வார்த்தைகளுக்கு பதில்‌ 
சொல்லக்கூடிய யாராவது வாலிபன்‌ இந்தக்‌ கிராமத்தில்‌ உண்டுமோ?”” என்‌ று 
கேட்டார்‌. 


்‌ நான்‌ இந்தக்‌ காரியங்களைச்‌ செய்திருக்கிறேன்‌” என்று நான்‌ 
எனக்குள்ளாக எண்ணிக்‌ கொண்டேன்‌. “ “நானே அந்த வாலிபன்‌”' என்ற ஒரு 


எண்ணம்‌ என்‌ உள்ளத்தில்‌ மின்னல்‌ போல பளிச்சிட்டு மறைந்தது. 


"உன்‌ கண்ணின்‌ காட்சிகளிலும்‌, நெஞ்சின்‌ வழிகளிலும்‌ நீநட”” என்று 
பிரசங்கியார்‌ தனது வார்த்தைகளைத்‌ தொடர்ந்தார்‌. ““நான்‌ அவைகளைச்‌ 
செய்திருக்கின்றேன்‌, நானே அந்த வாலிபன்‌”? என்று திரும்பவும்‌ நான்‌ எனக்குள்‌ 
நினைத்துக்‌ கொண்டேன்‌. 


அந்தப்‌ பிரசிங்கியார்‌ கொஞ்ச நேர அமைதிக்குப்‌ பின்னர்‌ “வாலிபனே. 
இப்பொழுது நீ கவனிக்க வேண்டுமென்று நான்‌ விரும்புகின்றேன்‌ ”' அதின்‌ 
பின்னர்‌ அவர்‌ பலத்த சத்தத்துடன்‌ “வாலிபனே, அடுத்து வரும்‌ இரண்டு 
வரிகள்‌ மிகுந்த எச்சரிப்புடன்‌ உனக்கே வருகின்றன. ஆனாலும்‌ இவை 
எல்லாவற்றினிமித்தமும்‌ தேவன்‌ உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து 


நிறுத்துவார்‌ என்று அறிந்துகொள்‌?” என்று கூறினார்‌. 


அந்த வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ அந்த இருளான தெரு 
முனையிலிருந்து நான்‌ வீட்டிற்குச்‌ சென்றேன்‌. நான்‌ படுத்து தூங்க 


97 


முயற்சித்தேன்‌, அனால்‌ தூக்கம்‌ எனது கண்களுக்கு விலகியோடி விட்டது. 
“தேவன்‌ உன்னை நியாயத்தில்‌ கொண்டு வந்து நிறுத்துவார்‌ என்று அறி'” 
என்று கூறிய பிரசங்கியாரின்‌ பயங்கரமான வார்த்தைகள்‌ என்‌ உள்ளத்தில்‌ 


எதிரொலிகொடுத்துக்‌ கொண்டே இருந்தது. 


அடுத்த நாள்‌ காலையில்‌ நான்‌ வழக்கம்போல எனது சுரங்க 
வேலைக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்றேன்‌. நான்‌ சுரங்கத்துக்குள்‌ இறங்கி நிலக்கரி 
தோண்டும்‌ முறை எனக்கு வந்தபோது பூமிகுள்‌ நான்‌ இறங்கிச்‌ செல்ல மிகவும்‌ 
அஞ்சி நடுங்கினேன்‌. ஒருக்கால்‌ என்னைப்‌ பூமியின்‌ அடி வயிற்றுக்குள்‌ துக்கிக்‌ 
கொண்டு செல்லும்‌ இரும்பு வடம்‌ இடையில்‌ அறுந்துவிடுமானால்‌ நான்‌ 
உடனடியாக முடிவில்லாத நித்தியத்துக்குள்‌ கடந்து சென்று நரகத்துக்கே 
சென்றாகவேண்டும்‌ என்று நான்‌ எனக்குள்‌ எண்ணிக்‌ கொண்டு எனக்கு 
அருகிலுள்ள மனிதனிடம்‌ எனக்காக பூமிக்குள்‌ இறங்க அவனைக்‌ 
கெஞ்சினேன்‌. அவன்‌ தான்‌ போவதில்லை என்று மறுக்கவே 
கடைசியில்‌ நானே பூமிக்குள்‌ மிகவும்‌ நடுக்கத்துடனும்‌, மரண பயத்துடனும்‌ 
இறங்கினேன்‌. _ 


அடுத்து வந்த 3 வார காலங்கள்‌ எனது வாழ்வில்‌ எனக்கு வியாகுலத்தின்‌ 
நாட்களாக இருந்தது. என்னில்‌ என்ன நடந்து கொண்டி ருக்கின்றது என்பதை 
நான்‌ எவரிடமும்‌ சொல்லவே இல்லை. நான்‌ மனநிலை பாதிப்புக்குள்ளாகச்‌ 
சென்று கொண்டிருக்கின்றேன்‌ என்று எனது தாயார்‌ வேதனையுடன்‌ 
எண்ணிக்‌ கொண்டார்கள்‌. இராக்‌ காலங்களில்‌ நான்‌ தூங்க முடியாமல்‌ எனது 
படுக்கை அறையிலேயே அங்குமிங்கும்‌ நடந்து கொண்டு எனது இராக்‌ கால 
நேரங்களை போக்கிக்கொண்டிருந்தேன்‌. எனது மூன்று வார கால வியாகுல 
நாட்களின்‌ முடிவின்‌ போது எங்களது கிராமத்திற்கு வாரந்தோறும்‌ ஞாயிற்றுக்‌ 
மெமை சுவிசேஷ துண்டுப்‌ பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகிக்க வரும்‌ ஒரு 
தேவ ஊழியரின்‌ நினைவு எனக்கு வந்தது. நான்‌ அவரை எப்படியாயினும்‌ 
சந்திக்க விரும்பினேன்‌. ஒரு ஓய்வு நாளில்‌ நான்‌ அவரது வருகைக்காக 
ஆவலோடு காத்திருந்தேன்‌. நான்‌ எதிர்பார்த்தவாறே அவர்‌ சற்று தொலைவில்‌ 
காணப்பட்டார்‌. அவர்‌ அங்கிருந்தவாறே மக்களுக்குக்‌ கொடுக்கக்கூடிய 
சுவிசேஷ கைப்பிரதிகளை ஒழுங்குபடுத்திக்கொண்டு எனக்கு கொடுக்க 
விரும்பிய ஒரு கைப்பிரதியையும்‌ எனது கரத்தில்‌ கொடுத்‌ துவிட்டு துரிதமாக 
என்னைக்‌ கடந்து சென்றுவிட்டார்‌. அவர்‌ என்னுடன்‌ ஏதாவது பேசுவார்‌ 
என்று நான்‌ ஆவலாக எதிர்பார்த்தேன்‌. ஆனால்‌, அவர்‌ என்னிடம்‌ ஒன்றும்‌ 
பேசவில்லை. 


58 


நான்‌ அந்த மனிதர்‌ என்னைக்‌ கடந்து செல்லுவதை விசனத்துடன்‌ 
சற்று நோம்பார்த்துவிட்டு அவர்‌ பின்னாகச்‌ சென்று அவரது தோளில்‌ எனது 
காத்தைப் போட்டு ' தேவனுடையநியாயத்‌ தீர்ப்பின்‌ கோபாக்கினையிலிருந்து 
ஒரு வாலிபன்‌ தப்பிக்கொள்ள வழி உண்டுமா?'' என்று நான்‌ அவரை 
உருக்கத்தோடு கேட்டேன்‌. எனது வார்த்தைகளைக்‌ கேட்ட அந்த மனிதர்‌ 
மிகவும்‌ ஆச்சரியப்பட்டு “நான்‌ உண்மையான திறந்த உள்ளத்தோடு அந்தக்‌ 
கேள்வியை அவரிடம்‌ கேட்கின்றேனா?'” என்று என்னைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டார்‌. கடந்த மூன்று வார காலமாக நான்‌ கடந்து சென்று 
கொண்டிருக்கும்‌ எனது உள்ளத்தின்‌ வியாகுல அனுபவங்களை நான்‌ 


அவருக்கு தெளிவாக எடுத்துக்கூறினேன்‌. 


“நானும்‌ என்னளவில்‌ ஒரு இளம்‌ விசுவாசிதான்‌. எனது தொழில்‌ 
புத்தகங்களை பைண்ட்‌ செய்வதாகும்‌. ஆண்டவர்‌ என்னை எவ்வண்ணமாக 
இரட்சித்தார்‌ என்பதை நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுவேன்‌" என்று அவர்‌ 
என்னிடம்‌ கூறினார்‌. 

“புத்தகங்கள்‌ பைண்ட்‌ செய்யும்‌ ஒரு சாதாரண மனிதரை ஆண்டவர்‌ 
இரட்‌சித்திருக்கக்‌ கூடுமானால்‌, நிச்சயமாக அவர்‌ என்னை இரட்சிப்பார்‌” 
என்று நான்‌ அவரிடம்‌ பதில்‌ அளித்தேன்‌. தன்னை தேவன்‌ இரட்சிப்புக்குள்‌ 
வழிநடத்திய வேத வசனத்தை மிகுந்த நடுக்கத்துடன்‌ அவர்‌ தனது 
வேதாகமத்தை திறந்து எனக்கு வாசித்துக்‌ காண்பித்தார்‌. “ “தேவன்‌ தம்முடைய 
ஒரேபேரான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
கெட்டுப்போகாமல்‌ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரைத்‌ தந்தருளி, 


இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்பு கூர்ந்தார்‌” (யோவான்‌ 3:16) 


அந்த வசனத்தை அவர்‌ எனக்கு வாசித்துவிட்டு “நீங்கள்‌ அதை 
விசுவாசிக்கின்றீர்களா?”' என்று என்னைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. நான்‌ '“ஆம்‌'' 
என்று பதிலளித்தேன்‌. “அப்படியானால்‌, நீங்கள்‌ இரட்சிக்கப்‌ 
பட்டுவிட்டீர்கள்‌”” என்று அவர்‌ என்னைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌. அனால்‌. 


நான்‌ ““இல்லை'' என்று விடை கொடுத்தேன்‌. 


“நல்லது, அந்த தேவ வசனத்தின்‌ மூலமாகத்தான்‌ என்‌ ஆத்துமா 
அறுதலடைந்தது. அந்த கர்த்தருடைய வார்த்தைதான்‌ எனக்கு மெய்ச்‌ 
சமாதானத்தையும்‌, ஆனந்த சந்தோசத்தையும்‌ அளித்தது” என்றார்‌ அவர்‌. 
“தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நான்‌ அஞ்சி நடுங்குகின்றேன்‌. அதிலிருந்து 
எனக்கு விடுதலை வேண்டும்‌” என்று நான்‌ அவருக்குப்‌ பதில்‌ அளித்தேன்‌. அந்த 


வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ அந்த கர்த்தருடைய மனிதர்‌ *“என்‌ வசனத்தைக்‌ 


59 


கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன்‌ உண்டு, 
அவன்‌ ஆக்கினைத்‌ தீர்ப்புக்குட்படாமல்‌, மரணத்தை விட்டு நீங்கி 
லீவனுக்குட்பட்டிருக்கிறான்‌ என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌”' (யோவான்‌ 5 : 24 ) என்ற வசனத்தை எடுத்து எனக்கு 
வாசித்துக்‌ காண்பித்தார்‌. அவர்‌ அந்த வசனத்தை எனக்கு எடுத்து வாசித்துக்‌ 
காட்டியபோது நான்‌ அவரை நிறுத்தி ““அக்கினைத்‌ தீர்ப்புக்கு நான்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று தேவன்‌ கூறியிருக்கின்றார்‌. அந்த 
வார்த்தைகளை நான்‌ அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்‌ கொள்ளுகின்றேன்‌ '' 


என்று நான்‌ அவரிடம்‌ கூறினேன்‌. 


தேவனுடைய வாயிலிருந்து நான்‌ கேட்ட அந்த வார்த்தையால்‌ நான்‌ 
அடைந்த விடுதலையை என்னவென்று சொல்லுவேன்‌! என்னுடைய எல்லா 
பாவங்கள்‌, என்னுடைய எல்லா குற்ற உணர்வின்‌ நடுவில்‌ இரட்சகர்‌ இயேசு 
என்னுடைய பாவப்பரிகாரத்திற்காக நிறைவேற்றி முடித்த அவருடைய 
இரட்சிப்பின்‌ கிரியையால்‌ தேவ கோபாக்கினை, நியாயத்‌ தீர்ப்பு எனக்கு 


இல்லை என்ற அவருடை.ய வார்த்தை என்னைக்‌ களிகூரச்செய்தது. 


ஒரு காலத்தில்‌ நான்‌ எனது இளமையில்‌ எனது அருவருப்பான பாவச்‌ 
செயல்களில்‌ அனந்தித்து அகமகிழ்ந்தேன்‌. ஆனால்‌ இப்பொழுது, எனது 
மரணத்தையும்‌, எனது பாவ அக்கிரமங்களின்‌ காரணமாக என்‌ மேல்‌ வர 
வேண்டிய நித்திய நியாய தீர்ப்பையும்‌ எனக்காகத்‌ தம்முடைய தோளில்‌ 
ஏற்றுக்கொண்ட என்‌ அருமை இரட்சகருடைய மகா அன்பின்‌ தயவுக்காக 
அவரில்‌ களிகூர்ந்து அனந்தித்தேன்‌. இந்தச்‌ எனது சரித்திரத்தை நான்‌ 
உங்களுக்கு எழுதும்போது நான்‌ அந்த இரட்சிப்பின்‌ சந்தோசத்தைப்‌ பெற்று 
35 அண்டுகள்‌ கடந்து சென்றுவிட்ட போதினும்‌ அன்று நான்‌ என்‌ இரட்சகர்‌ 
இயேசுவில்‌ பெற்றுக்கொண்ட அந்த இரட்சண்யத்தின்‌ பூரண சந்தோசத்தை 
இன்று நான்‌ பெற்றுக்‌ கொண்டவனைப்‌ போன்று அனந்திக்கின்றேன்‌. அந்த 
நாளில்‌ நான்‌ பெற்றுக்‌ கொண்ட அந்த இரட்சிப்பின்‌ சந்தோசத்தை 
அப்பொழுது நான்‌ மக்களுடன்‌ எவ்வண்ணமாகப்‌ பகிர்ந்து கொண்டேனோ 
அதே வண்ணமாக, அதே பேரானந்த ஆர்வத்துடனும்‌, உற்சாகத்தோடும்‌ 
அந்த கல்வாரி அன்பை இந்த நாட்களிலும்‌ நான்‌ சந்திக்கும்‌ மக்களுக்குக்‌ கூறி 


வருகின்றேன்‌. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 


(" WILLIAM JACK TELLS HIS STORY " - Taken from the magazine 
"THE HERALD OF HOPE" P.O.Box 4216, Marayong, N.S.W 2148, Australia. 


With permission) 
வ. அஷ. DEC ல்ல 


60 





ஷி ஷை வை அவை அ வ வனை வை வை pp 


உத்தராஞ்சல்‌ மாநிலத்தில்‌ நடைபெற்ற 
தேவ ஊழியங்கள்‌. 


ஷிவ) வவ) றை வ வ ட உவை டட ட 











கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம்‌, மகிமை உண்டாவதாக. 
2006 ஆம்‌ ஆண்டிலும்‌ அன்பின்‌ ஆண்டவர்‌ தம்முடைய அளவற்ற 
சருபையாலும்‌, அவரது மாட்சியான அன்பாலும்‌ தம்முடைய மகிமையின்‌ 
சுவிசேஷத்தை உத்தராஞ்சல்‌ மாநிலத்தின்‌ கடையாந்திரப்‌ பகுதிகளுக்கு 
எடுத்துச்‌ சென்று மக்களுக்குக்‌ கொடுக்கத்தக்கதான பாக்கியத்தை 
பாவிகளாகிய எங்களுக்கும்‌, பரதேசிகளாகிய எங்களை உங்கள்‌ தியாகமான 
அன்பின்‌ காணிக்கைகள்‌, ஜெபங்கள்‌ மூலமாக இந்தப்‌ பணிக்கு அனுப்பி நம்‌ 
அன்பின்‌ ஆண்டவருடைய ஜீவனுள்ள நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி 
காண்பிக்கத்தக்கதான பாக்கிய சிலாக்கியத்தை கர்த்தருடைய பரிசுத்த 
பிள்ளைகளாகிய உங்களுக்கும்‌ தந்த அன்பின்‌ கருணாகரக்‌ கர்த்தருக்கு துதி, 
ஸ்தோத்திரங்களை என்‌ உள்ளத்தின்‌ ஆழத்திலிருந்து ஏறெடுக்கின்றேன்‌. 


2006 ஆம்‌ ஆண்டின்‌ லெந்து கால நாட்களில்‌ நான்‌ வழக்கமாக 
அண்டுதோறும்‌ மேற்கொள்ளும்‌ எனது நீண்ட உபவாச ஜெபத்தை 
தேவகிருடையால்‌ எடுத்து கர்த்தருக்கு மகிமையாக முடி த்தேன்‌. உபவாசத்தை 
ஆரம்பிப்பதற்கு வெகு முன்னதாகவே ஆண்ட வர்‌ எனக்கு இரக்கம்‌ பாராட்டி 
உபவாசத்தை சாத்தானின்‌ எந்த ஒரு இடையூறுமின்றி எடுத்து முடிக்க எனக்கு 
ஒத்தாசை புரியும்படியாக அதிகமாக நான்‌ மன்றாடி. ஜெபித்து வந்திருந்தேன்‌. 
நீலகிரி மலைகளின்‌ அதிகாலை கடும்‌ குளிருக்கு நீங்கி சரீரத்தை சற்று சூடாக 
வைத்துக்கொள்ள காலை கண்‌ விழித்ததும்‌ தேவ சமூகத்தில்‌ 2 மணி நேரங்கள்‌ 
ஜெபித்த பின்னர்‌ முதல்‌ வேலையாக சூடாக ஒரு தம்ப்ளர்‌ காப்பி 
குடித்துக்கொள்ளுவேன்‌. எனது உபவாச ஜெப நாட்களில்‌ அதைக்‌ கூட நான்‌ 
முற்றுமாக விலக்கி பகல்‌ முழுவதும்‌ எந்த ஒரு நீர்‌ அகாரமும்‌, தண்ணீரும்‌ 
கூட இல்லாமல்‌ உபவாசத்தில்‌ தரித்திருந்து (ஒருக்கால்‌ நான்‌ இரவு சாப்பிட்ட 
ஆகாரத்தில்‌ உப்பு அதிகமான கார்ணத்தால்‌ தாங்க முடியாத தாகம்‌ ஏற்பட்டு 
நாவறட்சி ஏற்பட்டால்‌ இராக்காலத்திலோ அல்லது காலையிலோ நான்‌ 
தண்ணீர்‌ குடித்துக்கொண்டேன்‌) சூரிய அஸ்தமனத்திற்குப்‌ பின்னர்‌ முதலில்‌ 
ஏதாவது நீர்‌ ஆகாரம்குடித்துவிட்டு அதின்‌ பின்னர்‌ ஆகாரம்‌ புசித்தேன்‌. பகல்‌ 
முழுவதும்‌ ஆகாரம்‌ இல்லாமல்‌ இருந்ததால்‌ வயிறும்‌ காய்ந்து இரவில்‌ 
அதிகமாக ஆகாரம்‌ சாப்பிட இயலவில்லை. எனினும்‌, ஆவிக்குள்‌ மிகவும்‌ 
களிகூருதலாக இருந்தது. உபவாச நாட்கள்‌ மிகவும்‌ ஆசீர்வாதமாக 


61 


இருந்ததுடன்‌, பகற்‌ காலங்களில்‌ அதிகமாக அண்டவருடைய பாதங்களில்‌ 
ஜெபத்தில்‌ தரித்திருக்கக்‌ கர்த்தர்‌ கிருபை செய்தார்‌. உபவாச ஜெப நாட்கள்‌ 
நான்‌ எதிர்பார்த்ததற்கும்‌ அதிகமான ஆசீர்வாதமாக முடிந்தது. கர்த்தருக்கே 
மகிமை உண்டாவதாக. உபவாச ஜெப நாட்களில்‌ 2006 ஆரம்‌ அண்டு கடைசிப்‌ 
பகுதியில்‌ நாங்கள்‌ ஒரு குழுவாக ஆண்டுதோறும்‌ மேற்கொள்ளும்‌ வடமாநில 
வாகன தேவ ஊழியத்திற்காக தேவ சமூகத்தில்‌ என்னை அதிகமாக தாழ்த்தி 
ஜெபித்து வந்தேன்‌. அத்துடன்‌, நாம்‌ இதுவரை வடக்கில்‌ செய்த 
ஊழியங்களின்‌ பலனை பரலோகில்‌ காணவும்‌ பாரத்தோடு ஜெபித்தேன்‌. நாம்‌ 
வீணாக ஓடி, வீணாகப்‌ பிரயாசப்படக்கூடாது அல்லவா? (பிலி 2 :14) வெ றும்‌ 
ஆகாயத்தை அடிக்றெவர்களாக நாம்‌ சிலம்பம்பண்ணியாது பயன்‌? (1 கொரி 
9 : 26 ) தேவ எக்காள எழுத்தின்‌ மூலமாக அன்பின்‌ ஆண்டவர்‌ ஒரு 
உயிர்மீட்சியை தேவப்‌ பிள்ளைகள்‌ நடுவில்‌ கொண்டு வரவும்‌ நான்‌ மன்றாடத்‌ 
தவறவில்லை. 


2006 ஆம்‌ ஆண்டில்‌ வடமாநில வாகன தேவ ஊழியத்தை 
மேற்கொள்ளுவதற்கான கர்த்தரின்‌ எந்த ஒரு உள்ளங்கை அளவு மேகமோ, 
உறுதியான எந்த ஒரு ஆதாரமோ, எந்த ஒரு அறிகுறியும்‌ இல்லாத நிலையிலே 
மாதங்கள்‌ கடந்து சென்று கொண்டிருந்தன. கர்த்தருக்குள்‌ நீங்கள்‌ நன்கு 
அறிந்தபடி நமது தேவைகளை நாம்‌ நமது தேவ எக்காள பத்திரிக்கையில்‌ எழுதி 
விளம்பரப்படுத்துவதில்லை. இந்தக்‌ கடைசி கால நாட்களில்‌ தேவ 
ஊழியங்களை சிறிதும்‌, பெரிதுமாகச்‌ செய்வோர்‌ பலரும்‌ தங்கள்‌ ஊழியத்‌ 
தேவைகளை தங்களுடைய கூட்டங்களிலும்‌, தொலைக்‌ காட்சி ஒளி பரப்பு 
நேரங்களிலும்‌, வானொலி நிகழ்ச்சி சமயங்களிலும்‌ தங்கள்‌ 
பத்திரிக்கைகளிலும்‌ திரும்பத்‌ திரும்ப வற்புறுத்தி தேவ மக்களிடம்‌ கேட்டு 
வாங்குவதை நாம்‌ எங்கும்‌ காண்கின்றோம்‌. தங்களுடைய கூட்டங்களில்‌ 
அற்புதங்களையும்‌, அடையாளங்களையும்‌ நிகழ்த்திக்‌ காண்பித்து அந்த 
சாட்சிகளை புகைப்படங்களுடன்‌ தங்கள்‌ பத்திரிக்கைகளில்‌ விஸ்தாரமாக 
வெளியிடும்‌ தேவ ஊழியர்கள்‌ கூட தங்களுடைய பணத்‌ தேவைகளுக்கு 
கர்த்தருடைய பிள்ளைகளை வற்புறுத்திக்‌ கேட்பதையும்‌, அதற்கு அவர்கள்‌ 
தந்திரமான வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவதையும்‌ குறிப்பாக, நீங்கள்‌ எங்கள்‌ 
ஊழியங்களுக்கு ரூபாய்‌ 300 கொடுத்தால்‌ தேவன்‌ உங்களுக்கு ரூபாய்‌ 8 லட்சம்‌ 
மதிப்புள்ள வீட்டையும்‌ அத்துடன்‌ ஒரு அழகிய தோட்டத்தையும்‌ 
கொடுப்பார்‌ என்று யாரோ ஒருவர்‌ அவர்களின்‌ ஊழியத்திற்குக்‌ கொடுத்து 
வீட்டையும்‌, தோட்டத்தையும்‌ பெற்றுக்‌ கொண்ட காரியத்தை மறைமுகமான 
வார்த்தைகளில்‌ தங்கள்‌ பத்திரிக்கைகளில்‌ எழுதி மற்றவர்களையும்‌ 


62 


கொடுக்கும்படி யாகத்‌ தூண்டி விடுகின்றனர்‌. ஜீவனுள்ள தேவன்‌ தம்முடைய 
ஊழியங்களுக்கு இப்படியாக எழுதித்தான்‌ பணம்‌ கேட்கச்‌ சொன்னாரா? 
எங்களிடம்‌ ரூபாய்‌100 கொடுத்து லாட்டரி சீட்டு வாங்குங்கள்‌, உங்களுக்கு 1 
கோடி ரூபாய்‌ அதிர்ஷ்டம்‌ கிடைக்கும்‌ என்று உலகத்தான்‌ பேசுவதைப்போல 
இந்த தேவ களழியர்கள்‌ எந்த ஒரு பரிசுத்த உணர்வும்‌, விசுவாசத்தின்‌ 
அடிச்சுவடே தெரியாதவிதமாகவும்‌ பேசுகின்றனர்‌, எழுதுகின்றனர்‌. 
்‌ உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கிறபடி நாங்கள்‌ ஒருக்காலும்‌ இச்சகமான 
வசனங்களைச்‌ சொல்லவுமில்லை, பொருளாசையுள்ளவர்களாய்‌ 
மாயம்பண்ணவுமில்லை, தேவனே சாட்சி''( 1 தெச 2 : 5 ) என்று 
அப்போஸ்தலன்‌ நிருபத்தில்‌ எத்தனை திட்டமாக இதைக்குறித்து 
எழுதுகின்றார்‌. தேவ ஜனத்தை மனந்திரும்புதலுக்கும்‌, பாவ மன்னிப்புக்கும்‌, 
நித்திய ஜீவனுக்கும்‌ நேராக வழிநடத்தி அவர்களைப்‌ பாதுகாப்பாக 
ஆண்டவருடைய பரம கானான்‌ கொண்டு போய்ச்‌ சேர்க்க வேண்டிய தேவ 
ஊழியர்கள்‌ எந்தக்‌ காரியத்தில்‌ கண்ணும்‌ கருத்துமாக இருக்கின்றார்கள்‌ 


பாருங்கள்‌! 


ஊழியம்‌ கர்த்தருடையது, ஆத்துமாக்கள்‌ கர்த்தருடையவர்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியத்திற்கான தேவைகளை அற்புதமாகச்‌ சந்திப்பார்‌. நாம்‌ 
எவரிடமும்‌ அதற்காகக்‌ கையேந்தி நிற்கவேண்டிய அவசியமே கிடையாது. 
நாம்‌ கெஞ்சி, மன்றாடிக்‌ கேட்க வேண்டிய நபர்‌ நம்‌ அன்பின்‌ அண்டவர்‌ 
ஒருவர்‌ மாத்திரமே. ஜெபத்தோடும்‌, உபவாசத்தோடும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தம்‌ மற்றும்‌ அவருடைய திருவுள சித்தத்தை நாம்‌ அண்ட வருக்குக்‌ 
காண்பித்து நாம்‌ அவரை வேண்டிக்கொள்ளும்போது அவர்‌ நம்மை 
ஒருக்காலும்‌ வெட்கப்படுத்தவே மாட்டார்‌. 18 அம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
மாபெரும்‌ தேவ மனிதர்‌ ஜியார்ஜ்‌ முல்லர்‌ தனது கரத்தில்‌ வெறும்‌ 50 பென்னி 
நாணயத்துடன்‌ இங்கிலாந்திலுள்ள பிரிஸ்டோல்‌ என்ற இடத்தில்‌ அநாதைக்‌ 
குழந்தைகளுக்காக எத்தனை மகத்தான காரியங்களைக்‌ கர்த்தரை முன்‌ 
வைத்துச்‌ சாதித்துவிட்டார்‌ தெரியுமா! எந்த ஒரு மனிதனிடமும்‌ 
நேரிடையாகவோ அல்லது மறைமுகமாகவோ தனது தேவைகளைச்‌ 
சொல்லாமல்‌ தன்னைத்‌ தனது 20 ஆம்‌ வயதில்‌ தமக்கென ஆட்கொண்ட தன்‌ 
கர்த்தரிடம்‌ மாத்திரமே தனது தேவைகளைச்‌ சொல்லி, அந்தரங்கமாக 
ஜெபித்து, ஜெபித்து 13 ஏக்கர்‌ நிலத்தில்‌ அமைந்துள்ள 5 பிரமாண்டமான 
கருங்கற்‌ கட்டி டங்களில்‌ சுமார்‌ 2500 அநாதைக்‌ குழைந்தைகளுக்கு சுமார்‌ 20 
ஆயிரம்‌ நாட்கள்‌ அம்‌, 60 ஆண்டு காலம்‌ ஒரு வேளை உணவு கூட. தவறாமல்‌ 
கொடுத்து அவர்ளை ஆதரித்துவிட்டாரே! ஓவ்வொரு கட்டிடமும்‌ 


63 


300 ஜன்னல்களைக்‌ கொண்ட... அத்தனை பெரிய 5 கட்டிடங்களையும்‌ 13 ஏக்கர்‌ 
நிலத்தையும்‌ தன்‌ கர்த்தருக்காகவும்‌, அநாதைக்‌ குழந்தைகளின்‌ 
பராமரிப்புக்காகவும்‌ தன்‌ கைவசப்படுத்திக்‌ கொண்டாரே. 60 ஆண்டு 
காலத்தில்‌ ஒரே ஒரு தடவை மாத்திரமே அநாதைக்‌ குழந்தைகளுக்கு உணவு 
கொடுக்க 30 நிமிட கால தாமதம்‌ ஆனதென்றும்‌, முல்லர்‌ எந்த ஒரு 
மனிதனுக்கும்‌ 1 மணி நேரம்‌ வரை கூட கடன்படவில்லை என்றும்‌ 
சொல்லப்படுகின்றது. ஆ, எத்தனை ஆச்சரியம்‌ பாருங்கள்‌. அதே 
தேவனைத்தான்‌ நாம்‌ இன்றும்‌ ஆராதிக்கின்றோம்‌. அவர்‌ நேற்றும்‌, இன்றும்‌ 
மாறாதவராக இருக்கின்றார்‌( எபி13 : 8) “நீரோ மாறாதவராயிருக்கிறீர்‌, உமது 
ஆண்டுகள்‌ முடிந்து போவதில்லை” ( சங்‌ 102 : 27 ) என்று தேவனுடைய 
வார்த்தை கூறுகின்றது. ““நான்‌ கர்த்தர்‌, நான்‌ மாறாதவர்‌” (மல்கியா 3:6) என்று 


தேவனே சொல்லியிருக்கிறார்‌. 


்‌ அக்கினியினால்‌ உத்தரவு அருளும்‌ தெய்வமே தெய்வம்‌'' என்று 
எலியா தீர்க்கன்‌ அன்று கர்மேல்‌ பர்வதத்தில்‌ பாகால்‌ தீர்க்கத்தரிசிகளின்‌ நடுவில்‌ 
முழங்கினார்‌. ஜியார்ஜ்‌ முல்லரின்‌ அநாதை இல்லங்களைக்‌ குறித்த 
மனுப்புத்திக்கு எட்டாத அதிசயமான காரியங்களைக்‌ கேள்விப்பட்ட 
மாபெரும்‌ பரிசுத்தவானும்‌, ““பிரசிங்கிகளின்‌ இளவரசர்‌” என்று 
அமைக்கப்பட்டவருமான தேவ மனிதர்‌ சார்லஸ்‌ ஸ்பர்ஜன்‌ என்பவர்‌ 
“அநாதை இல்லங்களின்‌ மூலமாக உத்தரவு அருளும்‌ தெய்வமே தெய்வம்‌” ' 
என்று ஆர்ப்பரிப்பின்‌ குரல்‌ கொடுத்தார்‌. 


நாம்‌ வாழ்கின்ற இந்த உலகத்தைப்‌ போல 10 உலகங்களிலுள்ள 
மண்ணின்‌ எண்ணிக்கைக்குத்தக்கதான எண்ணிக்கையில்‌ நட்‌ சத்திரங்களை நம்‌ 
தேவன்‌ சிருஷ்டித்து அந்தரத்தில்‌ அவைகளைத்‌ தொங்கவிட்டி ருக்கின்றாராம்‌. 
உலகில்‌ உள்ள பாலைவனங்களில்‌ மிகவும்‌ பெரிய பாலைவனம்‌ சகாரா 
பாலைவனம்‌ என்பதை நாம்‌ அறிவோம்‌. ஆப்பிரிக்காவின்‌ வடக்கில்‌ உள்ள 
அந்தப்‌ பாலைவனத்தின்‌ பரப்பளவு 35 லட்சம்‌ சதுர மைல்கள்‌ என்று 
சொல்லப்படுகின்றது. அந்த சகாரா பாலைவனத்தில்‌ அவ்வப்போது ஏற்படும்‌ 
சூறாவளிக்‌ காற்றுகளால்‌ 500 அடி முதல்‌ 1000 அடி. உயரமுள்ள மணற்‌ 
குன்றுகள்‌ எகிப்து நாட்டின்‌ பிரமாண்டமான பிரமிட்டுகளைப்‌ போல 
லட்சக்கணக்கில்‌ அந்தப்‌ பாலைவனத்தில்‌ எழுந்து நிற்கின்றனவாம்‌. அந்தப்‌ 
பிரமாண்டமான மணற்குன்றுகளின்‌ மணல்‌ தூளின்‌ எண்ணிக்கை எத்தனை? 
பாலைவனத்தின்‌ மணலின்‌ எண்ணிக்கை என்ன? இன்னும்‌ அராபிய 
பாலைவனம்‌, கலகாரி, கோபி, நம்‌ நாட்டில்‌ தார்‌ போன்ற எத்தனை 


எத்தனையோ பாலைவனங்கள்‌ உலகில்‌ உள்ளன. அவைகளின்‌ மணற்‌ தூளை 


04 


எண்ணிக்‌ கணக்கிட அவைகளை சிருஷ்டித்த தேவன்‌ ஒருவரேயல்லாமல்‌ 
வேறு யாரால்‌ கூடும்‌? உங்கள்‌ கைப்பிடி. நிறைய ஆற்று மணலை அள்ளி 
அதை எண்ணக்கூடுமா என்று பாருங்கள்‌. ஒருக்காலும்‌ கூடாது. 
அப்படியிருக்க நம்‌ சர்வ வல்ல தேவன்‌ 10 உலகங்களின்‌ மண்ணின்‌ 
எண்ணிக்கையில்‌ நட்சத்திரங்களை உண்டாக்கி அகண்ட வானவெளியில்‌ 
அவைகள்‌ ஒன்றோடொன்று மோதிக்‌ கொள்ளாமல்‌ இரவும்‌ பகலும்‌ தங்கள்‌ 
அயனங்களில்‌ சுழன்றோடிக்கொண்டிருக்கச்‌ செய்திருக்கும்‌ சிருஷ்டி 
கர்த்தாவின்‌ எல்லையற்ற ஞானத்தை என்னவென்று சொல்லுவது? 
அப்படிப்பட்ட மாட்சிமை பொருந்திய மகத்துவ கர்த்தருக்கு மண்ணான 
மனிதன்‌ நாசியில்‌ சுவாசமுள்ள தனது சக மனிதனிடம்‌ கெஞ்சிக்‌ கூத்தாடி, 
தந்திரமான எழுத்துக்களாலும்‌, நயவசனிப்பான வார்த்தைகளைப்‌ பேசியும்‌ 
அவனை வசப்படுத்திப்‌ பணம்‌ பெற்று அப்படிப்பட்ட மாட்சிமை பொருந்திய 
மகத்துவ கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ய என்ன அவசியம்‌ வந்தது? 


2006 ஆம்‌ ஆண்டு வாகன தேவ ஊழியத்தை மேற்கொள்ளுவதா? 
வேண்டாம்‌? என்று நான்‌ மாம்சப்பிரகாரமாக அதிகமாக யோசித்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. எனது தேக சுகம்‌ அத்தனை திருப்தியாக எனக்குத்‌ 
தெரியவில்லை. சில தினங்கள்‌ உடல்‌ நிலை நன்றாக இருந்தாலும்‌ சுகர்‌ நோயின்‌ 
காரணமாக சில நாட்கள்‌ நான்‌ விண்வெளியில்‌ பறப்பது போன்ற உணர்வு 
எனக்கு இருந்தது. நடந்து சென்றால்‌ என்னையறியாமல்‌ ஒரு பக்கமாகத்‌ 
தள்ளிச்‌ செல்லப்பட்டேன்‌. கால்‌ கரங்களின்‌ விரல்கள்‌ ஜீவனற்று 
உணர்ச்சியிழந்து காணப்பட்டன. மருத்துவரைக்‌ காணச்‌ சென்றிருந்தால்‌ 
தீவிர சிகிட்சை தேவை என்று படுக்கையில்‌ கட்டாயமாக வைத்திருப்பார்‌ 
என்று நினைக்கின்றேன்‌. இந்தவிதமான பெலவீனங்களின்‌ மத்தியில்தான்‌ ஒரு 
நாள்‌ எனக்கு ஒரு தொலை பேசிச்‌ செய்தி வந்தது. அதைப்‌ பேசிய மகள்‌ ஒரு 
ஏழை தேவ ஊழியரின்‌ மனைவியாவார்கள்‌. கர்த்தருடைய ஊழியத்திற்காக 
ஒரு காணிக்கை எனக்கு அனுப்பியிருப்பதாகவும்‌, எந்த ஒரு 
காரணத்திற்காகவும்‌ அதைத்‌ தனக்குக்‌ கட்டாயம்‌ திருப்பி அனுப்பிவிடக்‌ 
கூடாதென்றும்‌ என்னை அவர்கள்‌ அன்புடன்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. 
காரணம்‌, நான்‌ அவர்களின்‌ குடும்ப நிலையை நன்கு அறிவேன்‌. ஒரு சிறிய 
காணிக்கை அனுப்பியிருப்பார்கள்‌ என்ற நிச்சயமான நம்பிக்கையில்‌ நான்‌ 
அவர்களின்‌ விருப்பத்திற்கு சம்மதித்தேன்‌. ஓரிரு நாட்களில்‌ அவர்களின்‌ கவர்‌ 
எனது கரங்களுக்கு வந்து டைத்தது. என்ன ஆச்சரியம்‌, அது ஒரு பெரிய 
தொகையாக இருந்தது. எனது கண்களையே என்னால்‌ நம்ப இயலவில்லை. 


ஒருக்கால்‌ அவர்கள்‌ அந்தப்‌ பணத்தை தங்கள்‌ உள்ளத்தில்‌ ஏற்பட்ட அத்திர 


65 


அவசரமான உந்துதலினால்‌ தவறுதலாக அனுப்பியிருப்பார்கள்‌ என்று 
எண்ணி நான்‌ அவர்களுக்கு உடனே விவரமாக ஒரு பதில்‌ எழுதி நான்‌ அந்தப்‌ 
பணத்தை உடனே ஊழியத்தின்‌ பாதையில்‌ செலவிடப்போவதில்லை என்றும்‌, 
குறிப்பிட்ட மாதங்கள்‌ வரை அது என்‌ வசம்தான்‌ இருக்குமென்றும்‌ அவர்கள்‌ 
அதை எந்த நேரமும்‌ என்னிடமிருந்து தைரியமாக திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்றும்‌ எழுதினேன்‌. அனால்‌, அந்த பரிசுத்த 
தேவப்பிள்ளைகள்‌ கடைசிவரை தங்கள்‌ தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளவே 
இல்லை. கர்த்தர்‌ அவர்களை அசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அந்தப்‌ 
பிள்ளைகளின்‌ பணத்தை முதல்‌ காணிக்கையாக வைத்தே வடக்கே வாகன 
ஊழியத்திற்குச்‌ செல்லுவதென்ற நிச்சயமான முடிவுக்கு நான்‌ வந்தேன்‌. 
நாட்கள்‌ செல்லச்‌ செல்ல எனது சரீரத்தில்‌ ஒரு அற்புதமான சுக நிலையை 
நான்‌ உணர்ந்தேன்‌. அத்துடன்‌ ஊழியத்திற்குத்‌ தேவையான 
பொருளாதாரங்கள்‌ நான்‌ நினைத்துப்‌ பார்க்கமாட்டாத 
இடங்களிலிருந்தெல்லாம்‌ வரத்‌ தொடங்கின. ஒரு நாள்‌ அதிகாலை எனது 
உள்ளத்தில்‌ “ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்‌, எண்ணி முடியாத 
அதிசயங்களையும்‌ அவர்‌ செய்கிறார்‌?” (யோபு 9 :10) என்ற தேவ வசனம்‌ 
என்றுமில்லாத அளவிற்கு என்‌ உள்ளத்தில்‌ ரீங்காரமிட்டுக்‌ கொண்டி ருந்தது. 
அந்த நாளில்‌, தேவன்‌ ஏதாவது அதிசயத்தைக்‌ காணும்படியாகச்‌ செய்வார்‌ 
என்று நான்‌ அவலுடன்‌ எதிர்பார்த்துக்‌ காத்திருந்தேன்‌. நான்‌ 
எதிர்பார்த்தவாறே அந்த நாளின்‌ பிற்பகுதியில்‌ வடமாநில ஊழியத்திற்காக ஒரு 
தேவப்‌ பிள்ளையிட மிருந்து உதவி வந்தது. அன்று மாலை நான்‌ அண்டவருக்கு 
அவர்‌ தமது வார்த்தையின்படி எனக்கு உதவி அனுப்பியதற்காக நான்‌ அவருக்கு 
துதி செலுத்தினேன்‌. அப்பொழுது அண்டவர்‌, இந்த உதவி மட்டுமல்ல என்‌ 
வார்த்தையின்படி ““எண்ணிமுடியாத அதிசயங்களை” நீ காணும்படியாகச்‌ 
செய்வேன்‌ என்று என்னை நினைவுபடுத்தினார்‌. அதின்படியே பின்‌ வந்த 
நாட்களில்‌ தேவன்‌ நமது வாகன தேவ ஊழியத்திற்காக பல இடங்களிலிருந்தும்‌ 
அதிசயமான பிரகாரமாக உதவிகளை அனுப்பிக்‌ கொண்டிருந்தார்‌. 


வட மாநில தேவ ஊழியத்திற்குத்‌ தேவையான அந்தப்‌ பெருந்‌ 
தொகையை தேவனிடமிருந்து நான்‌ பெற்றுக்கொள்ள இராக்காலங்களின்‌ 
நள்ளிரவு மணி நேரங்கள்‌, விடிபகல்‌ வேளைகளில்‌ நான்‌ ஆண்டவருடைய 
பாதங்களில்‌ மணிக்கணக்காக விழுந்து போராடி ஜெபிக்க வேண்டியது 
எனக்கு அவசியமாக இருந்தது. பரத்துக்கு நேராக எனது கைகளை 
விரித்தவனாசவும்‌, முகம்‌ குப்புற விழுந்தவனாகவும்‌ நான்‌ தேவ சமூகத்தில்‌ 


காணப்பட்டேன்‌. நமது முற்பிதா யாக்கோபு அவர்களைப்‌ போல **நீர்‌ 


6௦ 


என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான்‌ உம்மைப்‌ போகவிடமாட்டேன்‌'' (ஆதி 
32 : 26 ) என்று நான்‌ போராடி. ஜெபிக்கும்‌ நிலைக்குத்‌ தள்ளப்பட்டேன்‌. 
எல்லா மனுஷரும்‌ இரட்சிக்கப்படவும்‌, சத்தியத்தை அறிகிற அறிவை 
அடையவும்‌ தேவன்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌'' (1 தீமோ 2 : 4) என்ற தேவ 
வசனத்தை ஆண்டவருக்கு அடிக்கடி நினைவுபடுத்திக்‌ காண்பித்தே நான்‌ 
போராடினேன்‌. உபவாசம்‌, ஜெபத்தின்‌ மூலமாக ஜீவனுள்ள தேவனோடு 
அவருடைய கிருபையைக்‌ கொண்டு போராடி அவரிடமிருந்து 
அசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுவது ஒரு பரவசமான பரலோக 
அனுபவமாகும்‌. அல்லேலூயா. இதை வாசிக்கும்‌ தேவப்‌ பிள்ளைகளே, 
நீங்களும்‌ உங்கள்‌ ஆவிக்குரிய அசீர்வாதங்களுக்காக இந்தவிதமாக உங்கள்‌ 
மாம்ச பெலத்தைக்‌ கொண்டல்ல, தேவ கிருபையைக்‌ கொண்டு போராடி 


கர்த்தாவிடமிருந்து பரலோக ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 


நான்‌ ஆண்டவரிடம்‌ கேட்டுக்கொண்ட நமது ஊழியத்தின்‌ 
முழுமையான பொருளாதாரத்‌ தேவைகளை அவர்‌ எனக்குத்‌ தராதபோதினும்‌ 
குறிப்பிட்ட ஒரு அளவு பொருளாதாரத்தை அவர்‌ எனக்குக்‌ கொடுத்துவிட்டு 
“நான்‌ உன்னை இதைக்கொண்டு வழிநடத்துவேன்‌”' எனக்கு உறுதி அளித்தார்‌. 
அவருடைய வார்த்தையின்படியே அன்பின்‌ தேவன்‌ கடைசி வரைஅற்புதம்‌ 
அதிசயமாக “பானையிலே மா செலவழிந்துபோகவும்‌ இல்லை, கலசத்தின்‌ 
எண்ணெய்‌ குறைந்துபோகவும்‌ இல்லை” (1 இரா 17 : 16 ) என்ற தேவ 
வசனத்தின்படி வழிநடத்தினார்‌. வடக்கே வாகன தேவ ஊழியம்‌ எல்லாம்‌ 
கர்த்தருக்கு மகிமையாக முடிந்து, அனைத்து தேவைகளும்‌ சந்திக்கப்பட்டு 
கடைசியாக எனது இறுதி தேவைகளுக்கான பொருளாதாரம்‌ இரண்டு மூன்று 
ஆயிரங்கள்‌ கட்டாயம்‌ தேவை என்ற நிலைக்கு நான்‌ தள்ளப்பட்டேன்‌. இந்த 
நேரம்‌ என்‌ உள்ளத்தில்‌ “ 'செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம்‌ 
உதிக்கும்‌, அவன்‌ இரக்கமும்‌ மன உருக்கமும்‌ நீதியுமுள்ளவன்‌”' ( சங்‌ 112 : 4) 
என்ற தேவ வசனம்‌ என்‌ உள்ளத்தில்‌ திரும்பத்‌ திரும்ப ஒலித்துக்‌ 
கொண்டிருந்தது. நிச்சயமாக எனக்கு இருளிலே வெளிச்சம்‌ உதிக்கும்‌ என்று 
நான்‌ எண்ணிக்கொண்டி ருந்தேன்‌. இந்த நேரத்தில்‌, ஒரு தேவப்பிள்ளை 
நான்காயிரம்‌ ரூபாய்‌ எனது வங்கிக்‌ கணக்கில்‌ போட்டிருப்பதாக எனது 
பிள்ளைகள்‌ எனக்கு ஊரிலிருந்து தகவல்‌ தரவே நான்‌ ஆனந்தமான 
நம்பிக்கையோடு நிச்சயமாக பணம்‌ வங்கிக்கு வந்து சேர்ந்திருக்கும்‌ என்ற 
எண்ணத்தில்‌ சென்றேன்‌. அனால்‌, அந்தப்‌ பணம்‌ வங்கிக்கு வரவில்லை என்று 
துக்கத்தோடு கண்டேன்‌. எனினும்‌ மேற்கண்ட தேவ வார்த்தை இன்னும்‌ என்‌ 
உள்ளத்தில்‌ தொடர்ந்து ஒலித்துக்‌ கொண்டே இருந்தது. தீடீரென எனது 


67 


உள்ளத்தின்‌ ஆழத்தில்‌ நான்‌ எனது செலவுகளுக்காக தனித்து வைத்திருந்த 
பணத்தை திரும்பவுமாக எண்ணிப்‌ பார்க்கும்படியாக ஒரு தூண்டுதல்‌ 
ஏற்படவே நான்‌ அதை திரும்ப எண்ணிப்‌ பார்த்தபோது அதில்‌ நான்‌ 
நினைத்ததற்கும்‌ அதிகமாக ரூபாய்‌ மூவாயிரம்‌ இருப்பதை . அச்சரியத்துடன்‌ 
நான்‌ கண்டேன்‌. அந்தப்‌ பணம்‌ எனது எல்லாத்‌ தேகைளுக்கும்‌ 
போதுமானதாக இருந்தது. அல்லோலூயா. “நான்‌ உங்களைப்‌ பணப்பையும்‌ 
சாமான்‌ பையும்‌ பாதரட்சைகளும்‌ இல்லாமல்‌ அனுப்பினபோது ஏதாகிலும்‌ 
உங்களுக்குக்‌ குறைவாயிருந்ததா? '' ( லூக்கா 22:35) என்று கேட்ட அன்பின்‌ 


கருணாகர்க்‌ கர்த்தர்‌ அல்லவா அவர்‌! 


ஊழியத்திற்குத்‌ தேவையான தேவனுடைய சுவிசேஷப்‌ 
பிரசுரங்கள்‌ 


ஒரு மாத கால தேவ ஊழியத்தில்‌ நாங்கள்‌ மக்களுக்குக்‌ கொடுப்பதற்காக 
இந்த தடவை சுவிசேஷ பிரசுரங்களுக்கு மாத்திரம்‌ ஒரு பெருந்தொகையை 
செலவிட வேண்டியதாகவிருந்தது. கடந்த எல்லா தடவைகளையும்‌ விட இந்த 
தடவை கூடுதலான பணத்தைக்‌ கொடுத்து நல்ல தரமானதும்‌, அழகான துமான 
பிரதிகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டோம்‌. 15000 இந்தி மொழி சுவிசேஷங்கள்‌ ( 
சாந்தி மார்க்‌) நாம்‌ அலகாபாத்திலுள்ள இந்திய வேதாகம சங்கத்தில்‌ ஆர்டர்‌ 
கொடுத்து ஹல்த்வானி பட்டணத்திலுள்ள பாஸ்டர்‌ சகோதரன்‌ 
எம்‌.சி.ஜேம்ஸ்‌ அவர்கள்‌ தொடர்பு முகவரியை ஒவ்வொரு லூக்கா 
சுவிசேஷத்திலும்‌ அச்சிட்டு வாங்கினோம்‌. இந்த அழகான சுவிசேஷங்கள்‌ 
பெங்களூரில்‌ அச்சிடப்பட்டு அனுப்பப்பட்டன. ஒட்டன்சத்திரத்திலுள்ள 
டாக்டர்‌ செல்வின்‌ ஐயா அவர்கள்‌ எழுதிய அருமையான 
சமாதான காரணர்‌''(இயேசு கிறிஸ்து) என்ற இந்தி மொழி சிறு புத்தகப்‌ 
பிரதிகள்‌ 11000 மும்‌ “உங்கள்‌ வாழ்வின்‌ உற்ற நண்பர்‌” என்ற இந்தி மொழி 
துண்டுப்‌ பிரகரம்‌ 10000 மும்‌ “நீங்கள்‌ அறிய வேண்டுமென்று தேவன்‌ விரும்பும்‌ 
நான்கு காரியங்கள்‌'' என்ற இந்தி மொழி கைப்பிரதிகள்‌ 
_ 10000 மும்‌ சவகாசியிலுள்ள ஓரேப்‌ அச்சகத்தில்‌ நாம்‌ அச்சிட்டு வாங்கினோம்‌. 
அச்சகத்தின்‌ உரிமையாளர்‌ தேவப்பிள்ளை தர்மராஜ்‌ சகோதரன்‌ அவர்கள்‌ 
வழக்கம்‌ போல குறைந்த செலவில்‌ மிகவும்‌ தரமான காகிதம்‌ பயன்படுத்தி 
கர்த்தருக்காக அச்சிட்டுக்‌ கொடுத்தார்கள்‌. “சத்திய மார்க்கம்‌” என்ற இந்தி 
மொழி யோவான்‌ சுவிசேஷம்‌ நிறைய படங்களுடனும்‌, 
விளக்கவுரைகளுடனும்‌ 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வட இந்தியாவிலுள்ள 


பட்டணங்களில்‌ நடக்கும்‌ கும்ப மேளாவில்‌ இந்து யாத்ரீகர்களுக்கா க 


68 


கொடுப்பதற்காக இந்திய வேதாகம சங்கத்தினரால்‌ அழகாக 
அச்சிடப்பட்டி ருந்தது. அதின்‌ ஒரு பிரதி விலை ரூபாய்‌ 8 ஆகும்‌. இருப்பினும்‌, 
நமது தேவ ஊழியத்திற்காக ரூபாய்‌ 6 வீதம்‌ 1000 பிரதிகள்‌ நமக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌. 2000 இந்தி மொழி கிதியோன்‌ புதிய ஏற்பாடுகள்‌ வட 
இந்தியாவிலுள்ள மொரதாபாத்‌ என்ற பட்டணத்திலுள்ள ஒரு கிறிஸ்தவ 
சகோதரன்‌ நமது ஊழியத்திற்காக இலசமாகக்‌ கொடுத்தார்கள்‌. இந்த தடவை 
நமக்கு “கிறிஸ்தவ சுவிசேஷப்‌ பணி இயக்கம்‌”: (Operation Mobilization) என்ற 
மிகப்பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனம்‌ மிகவும்‌ குறைந்த விலையில்‌ அழகான 
விதவிதமான சுவிசேஷப்‌ பிரசுரங்களை நமக்குக்‌ கொடுத்து உதவினார்கள்‌. 
நிறையப்‌ படங்களான அந்தப்‌ புத்தகங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ மோட்சம்‌, 
நரகம்படங்கள்‌ இறுதியில்‌ போடப்பட்டி ர௬ுந்ததை நாங்கள்‌ ஆச்சரியத்துடன்‌ 
கவனித்தோம்‌. “வேதாகமத்தின்‌ மொத்த அடக்கம்‌'' (ஹிந்தியில்‌ “பைபில்‌ 
சார்‌'') என்ற மிகவும்‌ பயனுள்ள இந்தி மொழி புத்தகங்களையும்‌ அவர்கள்‌ 
எங்களுக்கு சொற்பமான விலைக்குக்‌ கொடுத்தார்கள்‌. அந்த அழகான 
பிரசுரங்களை எல்லாம்‌ நமது பாஸ்டர்‌ சகோதரன்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்கள்‌ 
மேற்கண்ட ஸ்தாபனத்திடமிருந்து நமக்காகப்‌ பெற்றுத்‌ தந்தார்கள்‌. 
அவைகளை அந்த ஸ்தாபனம்‌ வேறு எவருக்கும்‌ விலைக்குக்‌ கொடுப்பதில்லை 
என்பதை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. நாம்‌ இந்த தடவை நமது வாகன தேவ 
ஊழியத்தில்‌ விநியோகித்த அழகான சுவிசேஷ பிரசுரங்கள்‌ ஒவ்வொன்றின்‌ 
மாதிரியை நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ காண்பீர்கள்‌. 





69 





70 





4 


RE ல்‌ 12 > 20% 


ட * , ட ‘ ச்‌ 

அ ய டர ்‌ தத்தம்‌ பா இரவேர அழப்‌... வவட 11-21 பத ஒல்‌ 6... ளும்‌ ஆகம 9 Sw 
ட்‌ ஷை ¢ தது ப களா பனித்‌ 
« 2 ப்‌ x ச ல்‌ 2 ட 








11 











TR De fd ர ர 
சற்‌ ஆ * - = டை ட்‌ கம்ம. அத ஷை pest 
ளா ல்‌ 2 அன த ௬ ea 


wt ணை [ப ண்ட பத ததை அதத்‌ த தை 
பம்‌ ௮ ராகா ராக்‌ காம்‌ ரக அ வடி 4 அகா ஸம்‌ 
Fer 2A 80 ரஜ a அர aT 
we! Fu வவ ர ரன்‌ pio ர? ல்‌ பர வு 3 29 
ரி த்‌ | க ரண்‌ ரன்‌ சை 0 19) வற ல்‌ மால்‌ ஆ 
8 கட அ என 2 ஒட ரு 114 ர கல ஜி. ஏல 
க்ரே ட ஏரு சு அம்‌ ஜே டர்‌ வெல 
டப னு 8 | 


aA ௫ ளட வை அட்‌ டல்‌ ௪ ௫ 3 
ண த ல ௩ 2 க கனம்‌ என்‌ 
ரூ ஈசா பான்‌ எர்னா ச்‌; ரன ஜோ செம ரா உர ல்‌ அம 
விச கார்‌ ரகக இ வ: சில 3 ண எர இத வா ஏர ட, 
We Af FT SAAN EN ணெ ரர்‌ TTR gE ணா 
We சர்‌ A ஏ ட இ MEE FT ரர வ i we 
எல்‌ சான்‌ ஏதி சர எர 0 உ குட்‌. Ti 3 
வ கா கர்‌ fa TE த, ௭ ரான்‌ உள்‌ 
3 வொளி ளான ளோ ளக 4 கடி விட ஸை ழி 


. 


(ண ௬௭) 


72 


அதிகமான ஜெப, உபவாச ஆயத்தத்தோடு சகோதரன்‌ நார்ட்டன்‌ 
அவர்களும்‌, நானும்‌ சென்னையிலிருந்து புறப்பட்டு டில்லி வந்து சேர்ந்தோம்‌. 
எங்களை ரயில்‌ நிலையத்தில்‌ வந்து சந்தித்துத்‌ தங்கள்‌ வீட்டிற்கு அழைத்துச்‌ 
சென்று 2 நாட்கள்‌ ரயில்‌ பிரயாணத்தினால்‌ மிகவும்‌ களைத்துப்‌ போயி, நந்த 
எங்களை நன்கு உபசரித்து தங்கள்‌ வீட்டில்‌ எங்களை இளைப்பாறப்பண்ணிய 
நமது பாஸ்டர்‌ சகோதரன்‌ ரோமில்டன்‌ அவர்கள்‌ குடும்பத்தினரின்‌ 
அன்புக்குத்தக்கப்‌ பிரதிபலனை கர்த்தர்‌ அவர்களுக்கு அருளிச்‌ செய்வாராக. 
அங்கிருந்து வழக்கம்போல பாஸ்டர்‌ சகோதரன்‌ ரோமில்டன்‌ அவர்களும்‌ 
எங்களுடன்‌ சேர்ந்து நாங்கள்‌ மூவருமாக பழைய டில்லியிலிருந்து நள்ளிரவு 
வாக்கில்‌ புறப்படும்‌ ராணிகேத்‌ எக்ஸ்பிரஸ்‌ ரயிலில்‌ உத்தராஞ்சல்‌ 
மாநிலத்திலுள்ள காதகோடம்‌ ரயில்‌ நிலையத்தை அடுத்த நாள்‌ காலை 6 
மணிக்கெல்லாம்‌ சுகபத்திரமாக வந்தடைந்தோம்‌. இரவில்‌ அன்பின்‌ தேவன்‌ 
நல்ல இளைப்பாறுதலை எங்களுக்குத்‌ தந்தார்‌. 2 அண்டு கால 
இடை வெளிக்குப்‌ பிற்பாடு திரும்பவும்‌ உத்தராஞ்சல்‌ மாநிலத்தில்‌ நாங்கள்‌ ஒரு 
குழுவாக 2 வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி அன்பின்‌ அண்டவருக்கு 
ஊழியம்‌ செய்யும்‌ பாக்கியத்தைத்‌ தந்த நேச கர்த்தருக்கு நாங்கள்‌ அந்த நாளின்‌ 
காலையில்‌ துதி ஸ்தோத்திரங்களை உளமாற ஏறெடுத்தோம்‌. எங்கள்‌ இரயில்‌ 
2 மைல்களுக்கு அப்பாலுள்ள பிரதான ரயில்‌ நிலையமான ஹல்த்வானி 
பட்டணம்‌ வந்து சேரவும்‌ எங்கள்‌ வருகைக்காக ஆவலோடு காத்துக்‌ 
கொண்டிருந்த நமது சக ஊழியர்களுக்கு மொபைல்‌ தொலைபேசி மூலம்‌ 
தகவல்‌ தெரிவித்தோம்‌. அதைக்‌ கேட்ட அவர்கள்‌ மிகவும்‌ 
மகிழ்ச்சியடைந்ததுடன்‌ ரயிலில்‌ இன்னும்‌ சில நிமிடங்களுக்குள்‌ வந்து 
சேரவிருந்த எங்களைச்‌ சந்திக்க அவலோடி ருந்தார்கள்‌. கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌. இறுதியாக எங்கள்‌ ரயில்‌ காதகோடம்‌ ரயில்‌ நிலையத்தை 
வந்தடைந்தது. காதகோடம்‌ ரயில்‌ நிலையத்தில்‌ எங்களைச்‌ சந்திக்க பாஸ்டர்‌ 
எம்‌.சிஜேம்ஸ்‌, பாஸ்டர்‌ என்‌.சாமுவேல்‌ மற்றும்‌ நமது வாடகை வாகனங்களின்‌ 
ஓட்டுனர்கள்‌ மனோஜ்‌, ரமேஷ்‌ போன்றோரும்‌ தங்களுடைய 
வாகனங்களுடன்‌ வந்திருந்தனர்‌. நாங்கள்‌ ஒருவரையொருவர்‌ ஓராண்டு கால 
இடைவெளிக்குப்‌ பின்னர்‌ சந்தித்தது கர்த்தருக்குள்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியாக 
இருந்தது. நாங்கள்‌ எல்லாரும்‌ எங்களுக்காக தங்கி இளைப்பாற ஆயத்தம்‌ 
செய்யப்பட்டிருந்த ஹல்த்வானி பட்டணத்திலுள்ள *“ஓகே''லாட்ல்‌ என்ற 
ஹோட்டலுக்குச்‌ சென்றோம்‌. நம்முடைய தேவ ஊழியத்தில்‌ கலந்து 
கொள்ளுவதற்காக சகோதரர்கள்‌ விஜய்சிங்‌, சுரேஷ்‌, சாலோம்‌ என்ற 3 தேவ 
பிள்ளைகள்‌ உத்தராஞ்சல்‌ மாநிலத்திலுள்ள டணக்பூர்‌ மற்றும்‌ ராம்பூர்‌ 


பகுதிகளிலிருந்து முந்தின நாளே வந்து அந்த ஹோட்டலில்‌ தங்கி 


73 


இளைப்பாறிக்‌ கொண்டிருந்தனர்‌. நாங்கள்‌ எல்லாரும்‌ அந்தக்‌ காலை 
வேளையில்‌ ஒன்‌ று கூடி கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்தை ஒரு குழுவாகக்‌ கூடி 
நாங்கள்‌ செய்ய எங்களை ஒன்றிணைத்த தேவ அன்புக்காக அவருக்கு எங்கள்‌ 


உள்ளத்தின்‌ ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபித்தோம்‌ 
அவன்‌ சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன்‌ 


தமிழ்‌ நாட்டிலிருந்து உத்தராஞ்சல்‌ மாநிலம்‌ சென்று தேவ ஊழியம்‌ 
செய்த ஏழைப்‌ பரதேசியாயெ எனது தேவ ஊழியத்தில்‌ என்னுடன்‌ கலந்‌ து 
கொண்ட ஓரே காரணத்திற்காக தனது ஸ்தாபனத்திலிருந்து நமது தேவ 
ஊழியர்கள்‌ பாஸ்டர்‌ எம்‌.சி.ஜேம்ஸ்‌ மற்றும்‌ பாஸ்டர்‌ என்‌.சாமுவேல்‌ 
இருவரையும்‌ சமீப அண்டுகளில்‌ வெளியே தள்ளி அவர்களுக்கு எந்த ஒரு 
உதவியும்‌ செய்யாமல்‌ நிறுத்திக்‌ கொண்டதுடன்‌ அவர்களுக்கு உதவி செய்த 
மற்றவர்களையும்‌ உதவி செய்யவிடாமல்‌ அவர்களுடைய ஸ்தாபனத்தின்‌ 
தலைவர்‌ தடைசெய்துவிட்டார்‌. அத்துடன்‌ காரியம்‌ முடிந்துவிடவில்லை. 
சமீப நாட்ளில்‌ பாஸ்டர்‌ எம்‌.சி.ஜேம்ஸ்‌ அவர்கள்‌ ஹல்த்வானி பட்டணத்தில்‌ 
குடியிருந்த நல்ல அழகான வீட்டின்‌ சொந்தக்காரரிடம்‌ பேசி அவர்களை 
அந்த வீட்டிலிருந்து அந்த மனிதர்‌ மறைமுகமாக காலி பண்ண வைத்தார்‌. 


எத்தனை கொடுமை பாருங்கள்‌! 


ஆனால்‌, நம்‌ அன்பின்‌ அண்டவர்‌ நம்முடைய சகோதரனுக்கு 
அனுகூலமான துணையாக நின்று அவர்கள்‌ குடியிருந்த அதே தெருவின்‌ எதிர்‌ 
பக்கத்தில்‌ சற்று தொலைவில்‌ முன்பு இருந்த வீட்டைவிட அழகானதும்‌ 
விசாலமானதுமான வீட்டை இப்பொழுது அளித்திருக்கின்றார்‌. அன்பின்‌ 
ஆண்ட வருக்கு நாம்‌ துதி செலுத்துவோம்‌. 


அன்பின்‌ ஆண்டவர்‌ என்னை 1976 ஆம்‌ ஆண்டு எனது 
உலகப்பிரகாரமான வேலையை விட்டுவிட்டு நான்‌ அவருக்கு முழு நேர 
ஊழியனாக ஆகவேண்டுமென்று என்னை வெளியே வரும்படியாக 
அழைத்தபோது அவர்‌ என்னைக்‌ கைவிடாமல்‌ வழி நடத்துவேன்‌ என்பதற்கு 
“இனி சூரியன்‌ உனக்குப்‌ பகலிலே வெளிச்சமாயிராமலும்‌, சந்திரன்‌ தன்‌ 
வெளிச்சத்தால்‌ உனக்குப்‌ பிரகாசியாமலும்‌, கர்த்தரே உனக்கு நித்திய 
வெளிச்சமும்‌, உன்‌ தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார்‌. உன்‌ சூரியன்‌ இனி 
அஸ்தமிப்பதுமில்லை, உன்‌ சந்திரன்‌ மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு 
நித்திய வெளிச்சமாயிருப்பார்‌, உன்‌ துக்க நாட்கள்‌ முடிந்துபோம்‌'' 
(ஏசாயா 60 : 19 - 20) என்ற தம்முடைய வாக்குத்தத்தத்தை தந்ததுடன்‌ பின்‌ 


74 


நாட்களில்‌ எனக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ எழும்புவார்கள்‌ என்பதை தமது 
மனதில்‌ கொண்டு அவன்‌ சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து 2 வன்‌, அவன்‌ 
மீதிலோ அவன்‌ கிரீடம்‌ பூக்கும்‌'' (சங்‌ 132 : 18) என்ற வாக்குத்தத்தத்தையும்‌ 


தந்தார்‌. அந்த அற்புத வாக்குத்தத்தம்‌ இப்பொழுது நிறைவேறுவதை நான்‌ 


காண்கின்றேன்‌. 





75 


ee த 


1-௭... 


Res 


௮ 


ச்‌ 





76 





2. 


மதி 
டே 18 
்‌ 2 
ச ச்ச 





78 


இந்தக்‌ காரியத்தை இங்கு நான்‌ ஏன்‌ எழுதுகின்றேன்‌ என்றால்‌ 
நம்முடைய ஒரு மாத கால தேவ ஊழியத்திற்காக வந்த ஏராளமான சுவிசேஷப்‌ 
பங்குகளையும்‌, மற்ற திரளான சுவிசேஷப்‌ பிரசுரங்களையும்‌ நம்முடைய 
பாஸ்டர்‌ ஜேம்ஸ்‌ சகோதரன்‌ தனது புதிய வாடகை வீட்டில்‌ எந்த ஒரு 
கஷ்டமுமில்லாமல்‌ தனதுவீட்டின்‌ பெரிய முன்‌ வராந்தாவில்‌ அழகாக அடுக்கி 
வைத்துக்‌ கொண்டார்கள்‌. ““உனக்கும்‌ வார்ப்பேன்‌, உன்‌ ஓட்ட கங்களுக்கும்‌ 
வார்ப்பேன்‌'' என்ற அளவில்‌ அவர்களுடைய வீட்டு வராந்தா அத்தனை 
பெரியதாக உள்ளது. அது மட்டுமல்ல, தேவ ஊழியத்திற்காக வந்த சுவிசேஷப்‌ 
பிரசுரங்களை நாங்கள்‌ மக்களுக்கு கொடுக்க வசதியாக வகைப்படுத்திக்‌ 
கொள்ள நாங்கள்‌ மொத்தம்‌ 10 பேர்கள்‌ உட்கார்ந்து அந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்ய பாஸ்டர்‌ அவர்களின்‌ உள்‌ வீட்டின்‌ வரவேற்பு அறை போதுமானதாக 
இருந்தது. கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. 


2 முழுமையான நாட்கள்‌ நாங்கள்‌ எல்லாரும்‌ அமர்ந்து காலை முதல்‌ 
மாலை வரை “ சாந்தி மார்க்கம்‌” ' என்றழைக்கப்படும்‌ இந்தி மொழி லூக்கா 
சுவிசேஷத்தினுள்‌ “சமாதான காரணர்‌?” “உங்கள்‌ வாழ்வின்‌ உற்ற நண்பர்‌?” 
“நீங்கள்‌ அறிய வேண்டுமென்று தேவன்‌ விரும்பும்‌ நான்கு காரியங்கள்‌”' 
போன்ற இந்தி மொழி பிரதிகளை ஜெபத்தோடு ஒன்றாக வைத்து 
ஒழுங்குபடுத்தினோம்‌. 


எங்களுக்கான அகாரங்களை பாஸ்டர்‌ சகோதரன்‌ எம்‌.சி.ஜேம்ஸ்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டில்‌ ஒரு அம்மாவை உதவிக்கு அழைத்து வைத்துக்‌ 
கொண்டு 2 நாட்களும்‌ நல்லவிதமாகக்‌ கவனித்துக்‌ கொண்டார்கள்‌. அந்த 
மலை நாட்டில்‌ காலையில்‌ எங்களுக்கு தமிழ்‌ நாட்டு இட்லி, சாம்பார்‌, 
காரமான சட்னி கொடுத்தார்கள்‌. நாங்கள்‌ 10 பேர்களும்‌ ஹல்த்வானி 
பட்டணத்துக்குச்‌ சென்று அங்குள்ள ஹோட்டல்களில்‌ 2 நாட்கள்‌ 
சாப்பிட்டால்‌ ஒரு பெரிய தொகை அகியிருக்கும்‌. ஆனால்‌ அந்தப்‌ பெரிய 
பணச்‌ செலவு தேவகிருபையால்‌ தவிர்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, 
இரண்டு தினங்கள்‌ நல்ல சுவையான வீட்டுச்‌ சாப்பாடு எங்களுக்குக்‌ 


கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌. 


நாங்கள்‌ தேவனுடைய ஊழியத்திற்கான கைப்பிரதிகளை 
ஒழுங்குபடுத்திய பின்னர்‌ எங்கள்‌ வாகனம்‌ ஒன்றில்‌ நிறைய தேவனுடைய 
பிரசுரங்களை பாஸ்டர்‌ சகோதரன்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்கள்‌ எடுத்துக்‌ 
கொண்டு போய்‌ ஹல்த்வானியிலிருந்து 98 கி.மீ. தொலைவிலுள்ள அல்மோரா 
பட்டணத்திற்கு எடுத்துச்‌ சென்று அங்குள்ள கிறிஸ்தவ குஷ்டரோக மருத்துவ 


79 


மனையில்‌ வைத்துவிட்டு வந்தார்கள்‌. அந்த கிறிஸ்தவ குஷ்ட ரோக 
மருத்துவமனையில்‌ எங்கள்‌ பிரதிகளை வைக்க நமது சகோதரன்‌ அவர்கள்‌ 
ஏற்கெனவே மேலிடத்திலிருந்து அனுமதி பெற்றிருந்தார்கள்‌. ஏனெனில்‌ 
எங்களுடைய இரண்டாம்‌ கட்ட ஊழியத்தை கோசி என்ற இடத்தை 
மையமாக வைத்துச்‌ செய்ய நாங்கள்‌ ஆலோசித்திருந்ததால்‌, 
அல்மோராவிலிருந்து தேவனுடைய பிரசுரங்களை கோசிக்கு எடுத்துச்‌ 
செல்லுவது சுலபம்‌ என்று நாங்கள்‌ நினைத்து அப்படிச்‌ செய்தோம்‌ 


இந்த தடவை நாங்கள்‌ எங்கள்‌ வாகன தேவ ஊழியங்களை மூன்று 
கட்டமாகச்‌ செய்தோம்‌. கேர்னா, கோசி, டிடி காட்‌ என்ற மூன்று இடங்களை 
மையமாக வைத்து அங்கிருந்து கொண்டே சுற்றியுள்ள இடங்களுக்குச்‌ 
சென்று தேவ ஊழியம்‌ செய்தோம்‌. 2006 ஆம்‌ அண்டு(கடந்த அண்டு) 
திரும்பவுமாக நாங்கள்‌ உத்தராஞ்சல்‌ மாநிலம்‌ சென்றபோதினும்‌ கடந்த 
ஆண்டுகளில்‌ நாங்கள்‌ ஊழியம்‌ செய்த இடங்களுக்குச்‌ செல்லாமல்‌ முற்றும்‌ 
புதிய இடங்களுக்கே நாங்கள்‌ சென்று ஊழியம்‌ செய்தோம்‌. நேப்பாள 
நாட்டிற்கு அருகிலுள்ள ஜூலாகாட்‌ என்ற ஒரு இடம்‌ மட்டுமே நாங்கள்‌ 
கடந்த காலங்களில்‌ தேவ ஊழியம்‌ செய்த ஒரு இடமாகும்‌. எனினும்‌, இந்த 
தடவை அந்த இடத்தில்‌ முற்றும்‌ புதிய தேவனுடைய பிரசுரங்களை நாங்கள்‌ 
விநியோகித்தோம்‌. அதுமட்டுமல்ல, நாங்கள்‌ அந்த ஜூலாகாட்‌ என்ற 
இடத்திற்குச்‌ செல்லுவதற்கு முன்னால்‌ மிகவும்‌ கடையாந்தரத்தில்‌ 
அமைந்திருந்த ஒரு கிராமத்திற்குச்‌ சென்று தேவ ஊழியம்‌ செய்யக்‌ கர்த்தர்‌ 
உதவி செய்தார்‌. 


இந்த தடவை கர்த்தருடைய ஊழியத்தில்‌ கலந்‌ து கொண்ட எங்கள்‌ 
குழுவினரின்‌ படங்களையும்‌, நாம்‌ நமது தேவ ஊழியத்திற்காக வாடகைக்கு 
அமர்த்திய 2 வாகனங்களையும்‌, அதின்‌ டிரைவர்கள்‌ மனோஜ்‌ மற்றும்‌ ரமேஷ்‌ 
இருவரையும்‌ நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ காணலாம்‌. அத்துடன்‌ நாங்கள்‌ 
தேவனுடைய சுவிசேஷ பிரசுரங்களை மக்களுக்குக்‌ கொடுக்க வகைப்படுத்தும்‌ 
படங்களையும்‌, நம்முடைய ஊழியங்களுக்காக நாம்‌ வாங்கிய 
சுவிசேஷப்பிரசுரங்கள்‌ அடங்கிய பெட்டிகளின்‌ படங்களையும்‌ நீங்கள்‌ 
காண்பீர்கள்‌. தேவனுடைய திருவுளத்திற்கு முற்றும்‌ உகந்த இந்த தேவ 
சளழியங்களின்‌ காரியங்களை நீங்கள்‌ தெளிவாகக்‌ கண்டு கர்த்தருக்கு துதி 
செலுத்த வேண்டும்‌ என்ற ஓரே காரணத்திற்காகப்‌ படங்களைத்‌ 
தந்திருக்கின்றேன்‌. 


80 


கோர்னாவைச்‌ சுற்றியுள்ள இடங்களில்‌ 
நடைபெற்ற தேவ ஊழியங்கள்‌ 


ஹல்த்வானியில்‌ நாங்கள்‌ 2 முழுமையான நாட்கள்‌ தங்கியிருந்து 
மக்களுக்குக்‌ கொடுக்கக்கூடிய சுவிசேஷ துண்டுப்பிரதிகளை 
ஒழுங்குபடுத்தியதன்‌ பின்னர்‌ பாஸ்டர்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்கள்‌ 


ஹல்த்வானியிவிருந்து 60 கி.மீ தொலைவிலுள்ள கோர்னா என்ற இடத்திற்குச்‌ 


சி 
» 


TF க 72 இ த 
41.7 ௩. # டடத 





சென்று அங்கிருந்த அரசாங்க ஓய்வு விடுதியில்‌ நாங்கள்‌ 10 பேர்கள்‌ அடுத்து 
வரும்‌10 நாட்களுக்கு தங்கும்படி யான இடவசதியைச்‌ செய்து கொஞ்சம்‌ முன்‌ 
பணமும்‌ கொடுத்து அதை உறுதி செய்து விட்டு வந்தார்கள்‌. அடுத்த நாள்‌ 
காலையில்‌ நாங்கள்‌ எங்கள்‌ 2 வாகனங்களுடன்‌ மிகுந்த ஜெபத்தோடு கேர்னா 
என்ற இடத்திற்குப்‌ பிரயாணப்பட்டோம்‌. எங்கள்‌ 2 வாகனங்களிலும்‌ நிறைய 


தேவனுடைய பிரசுரங்கள்‌ ஏற்றப்பட்டிருந்தன. 


நாங்கள்‌ சென்ற கேரனா என்ற இடம்‌ ஹல்த்வானியிலிருந்து சரியாக 
60 கி.மீ. தொலைவில்‌ அல்மோரா பட்டணம்‌ செல்லும்‌ பிரதான ரஸ்தாவில்‌ 
அமைந்துள்ள ஒரு அழகான இடமாகும்‌. சுமார்‌ ஒரு கி.மீ. தூரத்துக்கும்‌ 
கூடுதலான இடத்தில்‌ அதின்‌ கடைவீதியும்‌, வீடுகளும்‌ அமைந்துள்ளன. 
வலது கைப்பக்கத்தில்‌ மலைகள்‌ வானுற நிற்கின்றன. கேர்னாவுக்கு கீழே கோசி 
என்ற நதி ஊரை ஓட்டியே ஓடுகின்றது. 


81 


நாங்கள்‌ தங்கியிருந்த அரசாங்க ஓய்வு விடுதி கேர்னாவின்‌ கடைசி 
எல்கையில்‌ தனிமையாகக்‌ கட்டப்பட்டுள்ளது. நாங்கள்‌ தங்கியிருந்த அறை 
விடுதியின்‌ கடைசி கழ்‌ அறையாக இருந்தது. நாங்கள்‌ 10 பேர்களும்‌ அந்த 
அறையில்‌ தங்கிக்‌ கொள்ள அது ஒரு பொது அறையாக (190) இருந்தது. 
அந்த அறைக்கு வரவேண்டுமானால்‌ மேலிருந்து பல படிக்கட்டுகள்‌ கழே 


i) அமை ஒட A) 3 255 (441 ஒருத Py TL ன்‌ mY? ; “ரல ச 

Si 3 2. இ, ல்‌, 2 A Ee சி பத 17-5 A 11%. த்‌ 71. அச 1 ச. 
ம ந ததத ரவ 20 து ல த 
~ ச ச்‌ + ட்‌ 1 ப்‌ ௫ 





இறங்கி வரவேண்டும்‌. எங்கள்‌ அறைக்கு முன்னாலிருந்து பார்த்தால்‌ கோசி 
நதியையும்‌, அந்த நதிக்கு மேலாகக்‌ கட்டப்பட்டிருந்த ஒரு இரும்புப்‌ 
பாலத்தையும்‌ நாம்‌ காணலாம்‌. அத்துடன்‌ ஹல்த்வானி பட்டணத்திலிருந்து 
கேோர்னா வழியாக அல்மோரா செல்லுகின்ற பிரதான சாலையையும்‌ நாம்‌ 
காணக்கூடும்‌. ஒவ்வொரு நாளும்‌ நாங்கள்‌ அந்தக்‌ காட்சிகளை பல 
தடவைகளும்‌ கண்டு மகிழ்ந்தோம்‌. அந்தக்‌ காட்சிகளை நீங்களும்‌ படங்களில்‌ 
காணக்கூடும்‌. நாங்கள்‌ 10 நாட்கள்‌ தங்கியிருந்த அரசாங்க ஓய்வு விடுதியையும்‌, 
எங்கள்‌ வாகனங்களில்‌ ஒன்று அதற்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதையும்‌ 
நீங்கள்‌ செய்தியில்‌ காணக்கூடும்‌. அரசாங்க மருத்துவ மனையின்‌ பொது 
வார்டில்‌ நோயாளிகள்‌ படுத்திருப்பதைப்‌ போன்று நாங்கள்‌ மொத்தம்‌ 10 
பேர்களும்‌ ஒரு பக்கம்‌ 5 பேர்களும்‌ அடுத்த பக்கம்‌ 5 பேர்களுமாகப்‌ 
படுத்திருந்தோம்‌. இரவு முழுவதும்‌ கோசி நதியின்‌ இரைச்சல்‌ கேட்டுக்‌ 
கொண்டி ருந்ததுடன்‌ அந்த நதி ஓட்டம்‌ காரணமாக குளிரும்‌ அதிகமாக 
இருந்தது. 


82 


இராக்‌ காலங்களில்‌ கண்விழித்துப்‌ பார்த்தால்‌ யாரோ ஒன்று அல்லது 


கூடுதலான தேவ பிள்ளைகள்‌ தங்கள்‌ படுக்கைகளில்‌ ஜெப நிலையில்‌ 





இருப்பதைக்‌ கண்டு நான்‌ பரவசமடைந்தேன்‌. குறிப்பாக, நமது பாஸ்டர்‌ 
சகோதரன்‌ எம்‌.சி.ஜேம்ஸ்‌ அவர்கள்‌ எங்கள்‌ எல்லாரைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக ஜெபிக்கும்‌ ஒரு ஜெப மாந்தனாக இருந்தார்கள்‌. தன்னுடைய 
கருமை நிறக்‌ கம்பளிப்‌ போர்வையை போர்த்திக்‌ கொண்டு தனது படுக்கை 
அருகில்‌ அப்படி யே மணிக்கணக்காக அமர்ந்து விடுவார்கள்‌. அப்படிப்பட்ட 
தேவப்‌ பிள்ளைகளின்‌ உருக்கமான ஜெபங்கள்தான்‌ நமது ஊழியங்களில்‌ 
பெரிய தேவ ஆசீர்வாதங்களைக்‌ கொண்டு வந்தது. இந்த ஊழியத்தில்‌ 
மட்டுமல்ல நமது எல்லா ஊழியங்களிலும்‌ அவர்கள்‌ அப்படித்தான்‌ 
ஜெபிப்பார்கள்‌. சாத்தானின்‌ கோட்டையான ஹல்த்வானி பட்டணத்தில்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக அவர்கள்‌ ஊழியம்‌ செய்து 
வருகின்றார்கள்‌ என்றால்‌ யாக்கோபைப்‌ போல அண்டவரோடு போராடி 
ஜெபிக்கும்‌ ஒரு ஜெப வாழ்க்கையை அவர்கள்‌ கொண்டி ருப்பதுதான்‌. 
கர்த்தருக்சே துதி உண்டாவதாக. 


கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாங்கள்‌ வெளியிடங்களுக்குச்‌ சென்று 
ஊழியம்‌ முடித்து எங்களுடைய விடுதிக்குத்‌ திரும்பியதும்‌ நம்முடைய தேவ 


83 


ஊழியர்கள்‌ சிலரும்‌ வாகனங்களின்‌ டிரைவர்களும்‌ எங்கள்‌ அறைக்கு அருகில்‌ 
ஒடை க்கொண்டிருந்த அந்த கோசி நதியில்‌ நன்கு ஸ்நானம்‌ செய்து மகிழ்ந்தனர்‌. 
ஆனால்‌, அந்த சந்தோசம்‌ நீடிக்கவில்லை. நதியின்‌ தண்ணீர்‌ கடுமையான 
குளிர்ச்சியாக இருந்த காரணத்தால்‌ அதில்‌ குளித்த சிலருக்கு பின்‌ வந்த 
நாட்களில்‌ ஜலதோஷம்‌ நன்கு பிடித்துக்‌ கொண்டது. அன்றிலிருந்து நதி 
ஸ்நானம்‌ முற்றுப்பெற்ற து. 


கேர்னா என்ற அந்த இடத்தில்‌ ஒவ்வொரு நாளும்‌ நாங்கள்‌ எங்கள்‌ 


ஆகாரங்களுக்காக மிகவும்‌ கஷ்டப்பட்டோம்‌. கேர்னா கடை வீதியில்‌ 





எங்களுக்கு நல்ல உணவுகள்‌ கிடைக்கவில்லை. எனினும்‌, கர்த்தருடைய 
கிருபையால்‌ காலையில்‌ மாத்திரம்‌ அந்த இடத்திலிருந்த ஒரு கடையில்‌ 
எங்களுக்கு சுத்தமான பூரி கிடைத்தது. மற்றப்படி நண்பகல்‌ மற்றும்‌ இரவு 
ஆகாரங்களுக்காக நாங்கள்‌ அங்கிருந்து சுமார்‌ 2 கி.மீ தொலைவில்‌ இருந்த 
ஒரு சிறிய கடை வீதியில்‌ இருந்த ஒரு சாப்பாட்டுக்‌ கடையில்‌ எங்கள்‌ நண்பகல்‌ 
மற்றும்‌ இரவு ஆகாரங்களைப்‌ புசித்தோம்‌. அந்த அகாரமும்‌ அத்தனை 
சிறப்பானது என்று சொல்லிவிட முடியாது. அந்த இடம்‌ சற்று தூரமாக 
இருந்ததால்‌ ஒவ்வொரு தடவையும்‌ நாங்கள்‌ எங்கள்‌ ஆகாரத்தைச்‌ சாப்பிட 
எங்கள்‌ வாகனங்களில்‌ ஓன்றை எடுத்துச்‌ செல்ல வேண்டியதானது. 


84 


தனியாகோட்‌ மற்றும்‌ ஹரோலியில்‌ நடைபெற்ற தேவ 
ஊழியங்கள்‌ 


நாங்கள்‌ கேர்னா சென்றதும்‌ எங்கள்‌ முதல்‌ ஊழியமாக எங்கள்‌ இரு 
வாகனங்களுடனும்‌ அங்கிருந்து மலை ஏற்றம்‌ ஏறிச்‌ சென்றோம்‌. நாங்கள்‌ 
சென்ற ரஸ்தாவில்‌ கொஞ்சம்‌ பேர்‌ அப்பொழுது சாலைப்‌ பணி வேலைசெய்து 
கொண்டிருந்தனர்‌. அவர்களுக்குத்தான்‌ நாங்கள்‌ முதன்‌ முதலாவதாக 
தேவனுடைய சுவிசேஷப்‌ பிரசுரங்களை ஜெபத்துடன்‌ கொடுத்தோம்‌. 
அங்கிருந்து நாங்கள்‌ சென்று தனியாகோட்‌ ஊர்‌ கடை வீதியிலும்‌ அந்த 
ஊரிலிருந்த ஆரம்ப பள்ளியிலும்‌ தேவனுடைய வார்த்தைகளைக்‌ 
கொடுத்தோம்‌. அந்தப்‌ பள்ளியில்‌ அப்பொழுது மொத்தம்‌ 49 மாணவ 
மாணவியர்‌ இருந்தனர்‌. அங்கிருந்து கணிசமான தூரம்‌ சென்று நல்ல 
வெயிலில்‌ நாங்கள்‌ எங்கள்‌ வாகனங்களை மேலே ரஸ்தாவில்‌ ஒரு காட்டுப்‌ 
பகுதியில்‌ நிறுத்திவிட்‌ டு அங்கிருந்து கால்‌ நடையாக கீழே மிகவும்‌ இறக்கத்தில்‌ 
காணப்பட்ட ஹரோலி என்ற கிராமத்தை வந்தடைந்தோம்‌. அந்த ஹரோலி 
கிராமவாசிகளுக்கு தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்த பின்னர்‌ அந்த 
ஊரிலிருந்த உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ இருந்த 64 மாணவ மாணவியர்களுக்கு 
ஆண்டவருடைய வார்த்தைகளைக்‌ கொடுத்தோம்‌. கர்த்தருடைய 
கிருபையால்‌ மக்கள்‌ மிகவும்‌ ஆர்வத்துடன்‌ தேவனுடைய வார்த்தைகளைப்‌ 
பெற்று வாசித்ததுடன்‌ அவைகளில்‌ மிகவும்‌ ஆர்வமும்‌ காட்டினார்கள்‌. 
வாஞ்சையுள்ள சிலரின்‌ முகவரிகளைப்‌ பெற்று வந்தோம்‌. அவர்களில்‌ தயா 
கிஷன்‌ மற்றும்‌ திவான்‌ சிங்‌ என்ற இரு தலைமை ஆசிரியர்களும்‌ 
அடங்குவார்கள்‌. நல்ல தரமான கிறிஸ்தவப்‌ பிரசுரங்களை அவர்களுக்கு 
வருகிற நாட்களில்‌ இங்கிருந்து அனுப்ப அண்டவர்‌ கிருபை செய்ய அன்பாக 
ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


முக்தேஷ்வரில்‌ நடைபெற்ற தேவ ஊழியங்கள்‌ 


ஒரு நாள்‌ நாங்கள்‌ மிகுந்த ஜெபத்தோடு கேர்னாவிலிருந்து முக்தேஷ்வர்‌ 
என்ற இடத்திற்கு எங்கள்‌ வாகனங்களில்‌ நிறைய தேவனுடைய பிரசுரங்களை 
எடுத்துக்‌ கொண்டு ஊழியத்திற்குப்‌ புறப்பட்டோம்‌. முக்தேஷ்வர்‌ 
கேர்னாவிலிருந்து 60 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. முக்தேஷ்வர்‌ என்பது 
நம்முடைய தமிழ்நாட்டில்‌ இந்து மக்களுக்கு பழனி எப்படிப்பட்டதோ 
அப்படியான ஒரு புண்ணிய ஸ்தலமாகக்‌ கருதப்படுகின்றது. 
பழனியைப்போலவே முக்தேஷ்வரும்‌ மலை உச்சியிலேயே அமைந்துள்ள து. 
அந்த இடத்திற்குப்‌ போகின்ற பாதை நெடுகிலும்‌ பழத்தோட்டங்கள்‌ 


85 


காணப்படுகின்றன. கட்வால்‌ குமான்‌ மலைகளில்‌ அமைந்துள்ள அந்த இடம்‌ 


மிகவும்‌ அழகானது என்று சொல்லப்படுகின்றது. 


நாங்கள்‌ கேர்னாவிலிருந்து புறப்பட்டு ஹல்த்வானி பட்டணம்‌ 
செல்லும்‌ ரஸ்தாவில்‌ கணிசமான தொலைவு வந்து பவாலி என்ற 
இடத்திலிருந்து மேலே செங்குத்தாக எங்கள்‌ வாகனங்களில்‌ ஏறிச்சென்றோம்‌. 
போகின்ற வழியில்‌ கேகார்‌, தூத்‌ கா நித்தர்‌, சிப்பா, சத்பூங்கா, கங்குவா செளச்‌, 


கசேலி, பாடோலியா, சாராகாட்‌ போன்ற இடங்களில்‌ எங்கள்‌ வாகனங்களை 





நிறுத்தி, நிறுத்தி அந்த கிராமங்களில்‌ காணப்பட்ட ஏராளமான மக்களுக்கு 
தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்துக்‌ கொண்டே வந்தோம்‌. நாங்கள்‌ 
வரும்‌ வழித்தடத்தில்‌ ரஸ்தாவில்‌ மக்கள்‌ கூட்டமாகக்‌ காணப்பட்ட ஓரிடத்தில்‌ 
எங்கள வாகனங்களை நிறுத்தி பாஸ்டர்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்கள்‌ அந்த 
மக்களுக்கு படம் காட்டி சுவிசேஷம்‌ அறிவித்தார்கள்‌. அந்தப்‌ படத்தை நீங்கள்‌ 
காணலாம்‌. 

இறுதியாக நாங்கள்‌ முக்தேஷ்வர்‌ என்ற இடம்‌ வந்து சேர்ந்தோம்‌. எங்கு 
பார்த்தாலும்‌ சிறிதும்‌ பெரிதுமான ஆயிரக்கணக்கான வெண்கல மணிகள்‌ 
தொங்கும்‌ பிரமாண்டமான மரங்களுக்கு உள்ளாக மேட்டிலே ஒரு பெரிய 
இந்துக்‌ கற்கோயில்‌ இருப்பதை நாங்கள்‌ கவனித்தோம்‌. அதற்குள்ளாக நமது 
வாகனங்கள்‌ இரண்டில்‌ அடுத்த வாகனத்தில்‌ வந்த நமது தேவ ஊழியர்கள்‌ 


66 


முக்தேஷ்வர்‌ கோயிலுக்கு அடுத்த பகுதிகளில்‌ தேவ கிருபையால்‌ ஏராளமான 
சுவிசேஷ பிரசுரங்களை விநியோகித்துவிட்டதாகவும்‌, அப்படி. ஓரிடத்தில்‌ 
நமது தேவ ஊழியர்களில்‌ மிகவும்‌ வயது குறைந்த சகோதரன்‌ சாலோம்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தபோது 
ஒரு இந்து மார்க்க வைராக்கியமான மனிதர்‌ ஒருவர்‌ வந்து அவர்களை 
இடைமறித்து எந்த ஒரு நிலையிலும்‌ அந்தப்‌ பகுதிகளில்‌ கிறிஸ்தவப்‌ 
பிரதிகளைக்‌ கொடுக்கக்கூடாது என்றும்‌ அப்படிக்‌ கொடுத்தால்‌ பெரிய 
கொந்தளிப்பு ஏற்பட்டுவிடும்‌ என்று எச்சரிக்கவே அதற்கப்பால்‌ எதுவும்‌ 


கொடுக்கவில்லை என்று எங்களிடம்‌ சொன்னார்கள்‌. 


அதற்கப்பால்‌ நாங்கள்‌ அங்கிருந்த ஒரு ஹோட்டலில்‌ டீ குடித்துவிட்டு 
அங்கிருந்தோருக்கு தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்துவிட்டு 
அங்கிருந்து பயணப்பட்டோம்‌. நாங்கள்‌ அந்த முக்தேஷ்வர்‌ என்ற இடத்தில்‌ 
ஒரு பெரிய தேவ ஊழியத்தைச்‌ செய்யாவிட்டாலும்‌ எங்ளுடைய 
வழித்தடத்தில்‌ நாங்கள்‌ சந்தித்த பல கிராமங்களில்‌ அன்பின்‌ ஆண்ட வருக்கு 
ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய முடிந்தது எங்களுக்கு பூரண மனதிருப்தியை 
அளித்தது. கர்த்தருக்கே மகிமை. 


பில்கோலியில்‌ நடைபெற்ற தேவ ஊழியங்கள்‌ 


கேர்னாவிலிருந்து நாங்கள்‌ ஒரு நாள்‌ பிரயாணப்பட்டு 25 கி.மீ. 
தொலைவிலுள்ள ஜாவணிபரிசத்‌ என்ற கிராமத்திற்குச்‌ சென்றோம்‌. அங்கு 
செல்லும்‌ வழியில்‌ தல்லாபாடி என்ற இடத்திலிருந்த ஆரம்ப பள்ளியில்‌ கல்வி 
பயின்ற 30 பிள்ளைகளுக்கும்‌ ஆசிரியர்களுக்கும்‌ தேவனுடைய பிரசுரங்களைக்‌ 
கொடுத்தோம்‌. அங்கிருந்து மல்லிப்பாடி என்ற கிராமத்திற்கு வந்து 
அங்குள்ளோருக்கு சுவிசேஷப்‌ பிரசுரங்களைக்‌ கொடுத்த பின்னர்‌ பாம்‌சு 
கிராமத்திற்கு வந்து அங்கிருந்த பள்ளியின்‌ 40 மாணவ மாணவியருக்கு 
அண்டவருடைய வார்த்தைகளைக்‌ கொடுத்தோம்‌. அந்த ஊரிலுள்ள 
சிலருக்கு நம்முடைய பாஸ்டர்‌ சகோதரன்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்கள்‌ படம்‌ 
காண்பித்து சுவிசேஷம்‌ அறிவித்தார்கள்‌. அங்கிருந்தோரில்‌ ஒரு விருத்தாப்பிய 
மனிதர்‌ மிகவும்‌ ஆர்வத்துடன்‌ கேட்டார்‌. தனது தலையில்‌ பனிக்‌ குல்லா 
வைத்து அமர்ந்திருக்கும்‌ அந்த மனிதரை படத்தில்‌ நீங்கள்‌ காணலாம்‌. நாங்கள்‌ 
பாம்சுவிலிருந்து சில கி.மீ. தொலைவு சென்றதும்‌ மலை உச்சியில்‌ ஒரு 
பள்ளிக்கூடம்‌ இருப்பது எங்களுக்குத்‌ தெரிய வந்தது. பள்ளியை நாங்கள்‌ 
எங்கள்‌ கண்களால்‌ காணக்கூடாவிட்டாலும்‌ அங்கு பள்ளி இருப்பதை 
நாங்கள்‌ தெரிந்து கொண்டேம்‌. அந்தப்‌ பள்ளியில்‌ படித்துக்‌ கொடுக்கும்‌ 





ஓரிரு அசிரியர்கள்‌ அந்தப்‌ பள்ளிக்கூடத்திற்கு அந்த நேரம்‌ செங்குத்தாக 
நடந்து ஏறிக்கொண்டிருப்பதை நாங்கள்‌ கவனித்தோம்‌. பள்ளி மிகவும்‌ 
செங்குத்தான இடத்தில்‌ இருந்தபடியால்‌ எங்கள்‌ எல்லாராலும்‌ அங்கு ஏறிச்‌ 
செல்ல இயலவில்லை. பாஸ்டர்‌ சகோதரன்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்களும்‌ நமது 


2 வாகனங்களின்‌ டிரைவர்கள்‌ மனோஜ்‌ மற்றும்‌ நரேஷ்‌ மூவரும்‌ தங்கள்‌ 
கரங்களில்‌ வேண்டிய அளவு தேவனுடைய பிரசுரங்களை எடுத்துக்‌ கொண்டு 
துரிதம்‌ துரிதமாக ஏறி பள்ளிக்கூடம்‌ இருந்த மலை உச்சிப்‌ பகுதிக்கே சென்று 
விட்டனர்‌. அந்த செங்குத்து மலையில்‌ வெகு உயரத்தில்‌ கரங்களில்‌ சுவிசேஷப்‌ 
பிரசுரங்களுடன்‌ நின்று கொண்டிருக்கும்‌ நம்முடைய சகோதரர்களை நீங்கள்‌ 
படத்தில்‌ காணலாம்‌. அந்த மலை உச்சியிலிருந்த பள்ளியில்‌ இருந்த 40 
பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளைக்‌ கொடுத்துவிட்டு 
திரும்பினார்கள்‌. 
என்‌ ஆடுகள்‌ என்‌ சத்தத்திற்குச்‌ செவிகொடுக்கிறது 

நம்முடைய சகோதரர்கள்‌ அடிவாரத்திலுள்ள ரஸ்தாவிலிருந்து 

மரங்கள்‌ சூழ்ந்த சோலை வழியாக மலை உச்சிக்கு ஏறிச்சென்று 


கொண்டிருக்கும்‌ வேளையில்‌ ஒரு பெண்‌ தனது ஆடுகளை அங்கு 
மேயவிட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. அந்த ஆடுகள்‌ அந்த இடத்தில்‌ பரவலாக 


88 


உயரத்திலும்‌, பள்ளத்திலுமாக மேய்ந்து கொண்டிருந்தன. சில ஆடுகள்‌ அவள்‌ 
இருந்த இடத்திலிருந்து மிகவும்‌ பள்ளத்தில்‌ காணப்பட்டன. தனது ஆடுகள்‌ 
அனைத்தையும்‌ அந்த மலை உச்சிக்கு அழைத்துக்‌ கொண்டு வர விரும்பிய 
அந்தப்‌ பெண்‌ தான்‌ இருந்த இடத்தில்‌ இருந்தவாறே தனது ஆடுகள்‌ 
ஒவ்வொன்றையும்‌ பெயர்‌ சொல்லிக்‌ கூப்பிடுவதை நான்‌ ஆச்சரியத்துடன்‌ 





கவனித்தேன்‌. அவளுடைய குரலைக்‌ கேட்டதும்‌ அந்த ஆடுகள்‌ 
ஒவ்வொன்றாக மெதுவாக ஏறி ஏறி அவளண்டை செல்லத்‌ தொடங்கியது. 
சில ஆடுகள்‌ அவளது குரலைக்‌ கேட்டாலும்‌ அவளண்டை செல்லாமல்‌ 
தாமதித்தபோது அவள்‌ பலமாகச்‌ சத்தமிட்டு அதைக்‌ கூப்பிட்டதும்‌ அது நகர 
ஆரம்பித்தது. இப்படி ஒவ்வொன்றாகக்‌ கூப்பிட்டு கூப்பிட்டு தனது ஆடுகள்‌ 
யாவற்றையும்‌ தன்னண்டை வரச்‌ செய்து பின்னர்‌ அவைகள்‌ அனைத்தையும்‌ 
ஒன்றா கக்‌ கூட்டிக்கொண்டு மலை உச்சியிலிருந்த பள்ளியிருந்த இடத்திற்கே 
கூட்டிச்‌ சென்றுவிட்டாள்‌. அவளுடைய செயல்‌ எனக்கு மிகுந்த 


அச்சரியத்தை அளித்தது. 


தனது ஆடுகள்‌ ஒவ்வொன்றையும்‌ அவள்‌ மேடு பள்ளம்‌ ஏறி இறங்கி 
ஒன்‌ று சேர்ப்பது என்பது அவளுக்கு முற்றும்‌ கூடாத காரியமாகும்‌. ஆனால்‌, 
ஒவ்வொரு ஆட்டையும்‌ அவள்‌ அவைளுக்கு இட்டிருந்த பெயர்‌ சொல்லி 


89 


அழைத்து எத்தனை எளிதில்‌ அவைகளை ஒன்று சேர்த்து கஷ்டமின்றி 
அங்கிருந்து கடந்து சென்றுவிட்டாளே! அந்த அடுகளும்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ 
குரலுக்கு கீழ்ப்படிந்து நடந்து சென்றதே! “என்‌ அடுகள்‌ என்‌ சத்தத்திற்குச்‌ 
செவி கொடுக்கிறது, நான்‌ அவைகளை அறிந்திருக்கிறேன்‌, அவைகள்‌ 
எனக்குப்‌ பின்‌ செல்லுகிறது”: (யோவான்‌ 10: 27 ) என்று கர்த்தருடைய வார்த்தை 
கூறுகின்றது. இந்தக்‌ கடைசி கால நாட்களில்‌ கிறிஸ்தவர்கள்‌ தங்களைப்‌ பெயா்‌ 
சொல்லி அழைக்கும்‌ தங்கள்‌ பரம மேய்ப்பனின்‌ குரலுக்கு கீழ்ப்படிந்து 
அவருக்குப்‌ பிரியமாக நடக்காமல்‌ தங்கள்‌ மனம்போல நடப்பதால்‌ 
தேவனுடைய ஜீவனுள்ள மார்க்கம்‌ தூஷிக்கப்பட்டு கடந்த 2000 ஆண்டு 
காலமாக இந்தியாவில்‌ கிறிஸ்தவர்களின்‌ எண்ணிக்கை வளர்ச்சியின்றி 
அப்படியே தேக்க நிலையில்‌ அல்லவா நிர்ப்பந்தமாகக்‌ கிடக்கின்றது! 
அதுமட்டுமா? கிறிஸ்தவர்களைக்‌ காண்போர்‌ அவர்களுடைய 
நடக்கைகளைப்‌ பார்த்து அவர்கள்‌ ஆராதிக்கும்‌ ஜீவனுள்ள பரிசுத்த கர்த்தரை 
அல்லவா தூஷிக்கின்றனர்‌. 


பஜ்ஜோல்‌, பஜேனா, பில்கோலி என்ற இடங்களில்‌ 


நடைபெற்ற ஊழியங்கள்‌ 


நாங்கள்‌ பாம்சுவிலிருந்து பஜ்ஜோல்‌, பஜேனா, தோரப்‌, உப்ராரி, 
பில்கோலி போன்ற கிராமங்களுக்கு எங்கள்‌ வாகனங்களில்‌ சென்று 
அங்கிருந்த கிராமங்களின்‌ கடை வீதிகளில்‌ தேவனுடைய பிரசுரங்களைக்‌ 
கொடுத்து ஊழியம்‌ செய்ததுடன்‌ அங்கிருந்த அரம்ப, நடுநிலை மற்றும்‌ 
உயர்நிலைப்‌ பள்ளிகளிலும்‌ ஒரு மேல்‌ நிலைப்‌ பள்ளியிலும்‌ ஆண்டவருடைய 
வார்த்தைகளைக்‌ கொடுத்தோம்‌. நாங்கள்‌ மொத்தம்‌ 206 பள்ளிப்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ 8 அசிரியர்களுக்கும்‌ தேவனுடைய வார்த்தைகளைக்‌ 
கொடுக்கக்‌ கர்த்தர்‌ கிருபை செய்தார்‌. பில்கோலி என்ற இடத்தில்‌ ஒரு பெரிய 
வளாகத்துக்குள்ளேயே ஒரு பெண்கள்‌ மேல்‌ நிலைப்‌ பள்ளி உட்பட மற்றும்‌ 
இரண்டு பள்ளிகள்‌ இருந்தன. அந்தப்‌ பள்ளிகளில்‌ எல்லாம்‌ மாணவியரே கல்வி 
பயின்றனர்‌. எல்லாப்‌ பள்ளிகளிலும்‌ சேர்த்து மொத்தம்‌ 493 மாணவிகள்‌ 
இருந்தனர்‌. யாவரும்‌ பெண்‌ பிள்ளைகளானதால்‌ நாங்கள்‌ அவர்களுக்கு 
ஆண்டவருடைய பிரசுரங்களை கொடுப்பதில்‌ எங்களுக்கு எந்த ஒரு 
கஷ்டமும்‌ இல்லாதிருந்தது. மாணவர்களானால்‌ ஒரு தடவைக்கு இரு 
தடவைகள்‌ சுவிசேஷபிரசுரங்களை வாங்க பிரயாசப்படுவார்கள்‌. அந்தப்‌ 
பிள்ளைகளுக்கு படி.த்துக்‌ கொடுக்கும்‌ அசிரியைகளில்‌ ஒருவர்‌ தனக்கு ஒரு 
ஹிந்தி மொழி வேதாகமம்‌ கட்டாயம்‌ வேண்டுமென்று எங்களை மிகவும்‌ 


90 


விரும்பிக்‌ கேட்டுக்கொண்ட படியால்‌ நாங்கள்‌ எங்கள்‌ உத்தராஞ்சல்‌ ஊழியம்‌ 
முடிவதற்கு முன்பே ஒரு புத்தம்‌ புதிய ஹிந்தி வேதாகமத்தை பாஸ்டர்‌ 
எம்‌.சி. ஜேம்ஸ்‌ அவர்களிடமிருந்து விலைக்கு வாங்கி அதை அந்த தவனமுள்ள 
ஆத்துமாவுக்கு பதிவுத்‌ தபாலில்‌ அனுப்பி வைத்துவிட்டு வந்தோம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளின்‌ மூலமாக அந்த அத்துமாவோடு பேச அன்பாக 
ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


பத்ரோஜ்கான்‌ என்ற பட்டணத்தில்‌ நடைபெற்ற 
ஊழியங்கள்‌ 
ஒரு நாள்‌ நாங்கள்‌ கேர்னாவிலிருந்து 50 கி.மீ. தொலைவிலிருந்த 
பத்ரோஜ்கான்‌ என்ற இடத்திற்குச்‌ சென்றோம்‌. எங்கள்‌ வழித்தடத்தில்‌ 


ஜிப்போலா, ஜிப்போலா சேரா, பக்வான்‌, பிஷால்கோட்‌ என்ற ஊர்களில்‌ 


த வணி பணத்‌ 1 ப 
27 a. ௯8 வ ரப 


4 டத & A சட S ட. A 
க்‌ த்‌. க்‌, வரு 46 2 ட்‌ 
்‌ பச்ச ன்‌ அள்‌ ப ல்‌ சைத x x 
+ பு ட ய ்‌ ம்‌ ன உர தன்‌ ்‌ ot 3 க ன 
ஆ Nee 4 ்‌ ட ட்‌ ந்து > ON 
ஷ்‌: 682 கல. 19 
3 இஃ - 





உள்ள மக்களுக்கெல்லாம்‌ தேவனுடைய பிரசுரங்களை ஜெபத்துடன்‌ 
கொடுத்துக்கொண்டே சென்றோம்‌. அங்கிருந்து நாங்கள்‌ மங்கல்கோட்‌ என்ற 
கிராமத்தில்‌ ஆண்டவருடைய ஊழியத்தைச்‌ செய்ததுடன்‌ அங்கிருந்த 
பள்ளியின்‌ பிள்ளைகளுக்கும்‌ சுவிசேஷப்‌ பிரசுரங்களைக்‌ கொடுத்தோம்‌. 
அந்தப்‌ பள்ளியில்‌ மொத்தம்‌ 95 பிள்ளைகள்‌ இருந்தனர்‌. அங்கிருந்து நாங்கள்‌ 


91 





பிரயாணப்பட்டு நவ்கர்ட்‌, நாலி, நிரானா மற்றும்‌ ஜனா என்ற ஊர்களில்‌ 
கர்த்தருடைய பிரசுரங்களை விநியோகித்தோம்‌. ஜனாவில்‌ ஒரு சிறிய 
பள்ளிக்கூடம்‌ இருந்தது. நாங்கள்‌ அந்தப்‌ பள்ளிக்கூடம்‌ சென்றபோது 
மொத்தம்‌ 10 பிள்ளைகள்‌ மட்டும்‌ இருந்தனர்‌. அந்தப்‌ பிள்ளைகளுக்கு 
பிரசுரங்களைக்‌ கொடுத்துவிட்டு நாங்கள்‌ உச்சி மேடு ஏறி ஒரு அழகிய 


ட 


| - ய 
பன 


43 ௪ 
த ட்‌ 
ர 
2, 

அ ந. 





92 


கிராமத்திற்கு வந்து சேர்ந்தோம்‌. அந்த இடத்தின்‌ பெயர்‌ காலாகேத்‌ 
என்பதாகும்‌. அந்தக்‌ கிராமத்திலுள்ள மக்களுக்கும்‌ நாங்கள்‌ தேவனுடைய 
சுவிசேஷ பிரசுரங்களை ஜெபத்துடன்‌ விநியோகித்தோம்‌. மிகுந்த ஆசை 
ஆவலோடு அவற்றை அவர்கள்‌ வாங்கி வாசித்தனர்‌. தங்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை மிகுந்த அவலோடு படிக்கின்ற 
ஒரு மனிதனையும்‌, தனது குழந்தையை தனது மடியில்‌ வைத்துக்கொண்டு 
கருத்தோடு படிக்கின்ற ஒரு தாயையும்‌, அவள்‌ அருகில்‌ மற்றொரு சிறிய 
பெண்ணையும்‌ நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ காணலாம்‌. தனது கரத்தில்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை வாங்கி வாசிக்கும்‌ அந்த மனிதர்‌ ஒரு உயரமான 
மாடி வீட்டில்‌ அமர்ந்திருக்கின்றார்‌. நாங்கள்‌ காலாகேத்தில்‌ எங்கள்‌ 
வாகனங்களை கொஞ்ச நேரம்‌ நிறுத்தி அந்த இடத்தில்‌ உள்ள ஒரு 
ஹோட்டலில்‌ டீ குடித்து சற்று ஓய்வு எடுத்துக்‌ கொண்டோம்‌. காலாகேத்‌ 
கிராமம்‌ உயரமான இடத்தில்‌ இருப்பதால்‌ சமவெளி பிரதேசத்திலிருந்து 
காற்று குளு குளுவென வந்து கொண்டிருந்தது. காலாகேத்‌ கிராமத்தின்‌ ஒரு 
பகுதியில்‌ கர்த்தருடைய பிரசுரங்களை கிராம மக்களுக்குக்‌ கொடுத்துவிட்டு 
மகிழ்ச்சியோடு மேலே திரும்பிக்‌ கொண்டிருக்கும்‌ நம்முடைய தேவ 
ஊழியர்களில்‌ சிலரையும்‌ நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ காணலாம்‌. நாங்கள்‌ 
காலாகேத்‌ கிராமத்திலிருந்து பத்ரோஜ்கான்‌ என்ற இடத்தை நோக்கிப்‌ 
பயணமானோம்‌. சுமார்‌ அரை மணி நேர ஓட்டத்திற்குப்‌ பின்னர்‌ நாங்கள்‌ 
பத்ரோஜ்கான்‌ என்ற ஒரு நடுத்தரமான பட்டணத்தின்‌ பெரிய கடை வீதியை 
வந்தடைந்தோம்‌. நாங்கள்‌ எங்கள்‌ இரு வாகனங்களையும்‌ பட்டணத்தின்‌ 
எல்லைப்புறத்திலேயே வெகு தொலைவில்‌ நிறுத்திவிட்டோம்‌. பொல்லாத 
விஷமிகள்‌ வாகனங்களுக்கு சேதம்‌ விளைவித்துவிடக்கூடாது என்பதற்காக 
நாங்கள்‌ ஞானமாக நடந்து கொண்டோம்‌. வாகனங்களுக்கு பாதுகாவலாக 
என்னை வண்டி அருகில்‌ நிறுத்தி வைத்துவிட்டு தேவ ஊழியர்களும்‌, 
வாகனங்களின்‌ டிரைவர்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ கரங்களிலும்‌, ஜோல்னா 
பைகளிலும்‌ ஏராளமான தேவனுடைய பிரசுரங்களை சுமந்து கொண்டு 
பத்ரோஜ்கான்‌ பெரிய கடைவீ திக்குள்‌ ஜெபத்துடன்‌ நுழைந்தனர்‌. யுத்தக்‌ 
களத்தில்‌ சாத்தானுடன்‌ சமர்‌ புரியும்‌ நமது சிலுவை வீரர்களுக்காக நான்‌ நமது 
வாகனங்களுக்கு அருகில்‌ நின்று ஜெபித்துக்‌ கொண்டேயிருந்தேன்‌. 
கடைவீதிகளுக்குள்‌ சென்ற நமது ஊழியர்கள்‌ கர்த்தருடைய பெரிதான 
இருபையால்‌ எந்த ஒரு சாத்தானுடைய இடையூறுகளின்றி தாங்கள்‌ கொண்டு 
சென்ற அனைத்துப்‌ பிரசுரங்களையும்‌ மகிழ்ச்சியோடு கொடுத்து முடித்து 
வாகனங்களுக்கு திரும்பி வந்தனர்‌. கர்த்தருக்கே துதி உண்டாவதாக. அன்பின்‌ 


93 


பரமதகப்பன்‌ அந்த நாளில்‌ எங்களுக்கு ஒரு மிகவும்‌ பயனுள்ள ஊழியத்தை 


தந்து எங்கள்‌ எல்லாரையும்‌ அனந்திக்கச்‌ செய்தார்‌. 


பெதல்காட்‌ என்ற இடத்தில்‌ நடைபெற்ற தேவ 
ஊழியங்கள்‌ 


ஒரு நாள்‌ நாங்கள்‌ தங்கியிருந்த கேர்னா என்ற இடத்திலிருந்து 35 இ.மீ. 
தொலைவிலுள்ள பெதல்காட்‌ என்ற இடத்திற்கு தேவனுடைய ஊழியத்தைச்‌ 
செய்ய ஜெபத்துடன்‌ புறப்பட்டோம்‌. நாங்கள்‌ சென்ற வழித்தடத்தில்‌ பஜன்‌ 


மற்றும்‌ தாரி என்ற கிராமங்களில்‌ இருந்த பள்ளிகளில்‌ மாணவ 





மாணவியர்களுக்கு தேவனுடைய பிரகுரங்களைக்‌ கொடுத்து ஊழியம்‌ 
செய்தோம்‌. அங்கிருந்து கேர்னி என்ற இடத்திற்குச்‌ சென்றோம்‌. அந்த 
இடத்தில்‌ ஒரு உயர்நிலைப்‌ பள்ளி இருந்தது. அந்தப்‌ பள்ளிக்கூட தலைமை 
ஆசிரியரின்‌ அனுமதி கேட்டு நாங்கள்‌ அந்த பள்ளியின்‌ பிள்ளைகளுக்கு ஓரிரு 
ஹிந்தி மொழி கிறிஸ்தவ பல்லவிகள்‌ பாடி அதற்கப்பால்‌ பாஸ்டர்‌ சகோதான்‌ 
என்‌. சாமுவேல்‌ அவர்கள்‌ தன்‌ வசமிருந்த அழகான படச்சுருளை காண்பித்து 
ஆண்டவர்‌ இயேசுவின்‌ அன்பை அவர்களுக்குப்‌ பகிர்ந்து கொண்டார்கள்‌. 
இறுதியாக நாங்கள்‌ அவர்களுக்கு எங்கள்‌ வசம்‌ கொண்டு சென்ற 


தேவனுடைய வார்த்தைகளை ஜெபத்துடன்‌ விநியோகித்தோம்‌. அந்தப்‌ 


94 


பள்ளியில்‌ மொத்தம்‌ 45 பிள்ளைகள்‌ இருந்தனர்‌. அந்தப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ 
படத்தையும்‌, நாங்கள்‌ எங்கள்‌ கரங்களில்‌ அண்டவருடைய வார்த்தைகளுடன்‌ 


அந்தப்‌ பள்ளிக்குள்‌ நுழைவதையும்‌ நீங்கள்‌ பார்க்கலாம்‌. 


நாங்கள்‌ கோர்னியிலிருந்து கிளம்பி ஹல்ஸாகோர்ட்‌, தாவர்‌ ஜோசி 
கோலா, ஜப்பார்‌ என்ற கிராமங்களில்‌ எல்லாம்‌ எங்கள்‌ வாகனங்களை நிறுத்தி 
அந்த ஊர்களிலும்‌ அந்த ஊர்களிலிருந்த பள்ளிகள்‌ சிலவற்றிலும்‌ 
தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்துக்கொண்டே. மிகவும்‌ பள்ளத்திற்குள்‌ 
இறங்கி விசாலமான இடத்தில்‌ அமைந்திருந்த பெதல்காட்‌ என்ற இடத்திற்கு 
வந்து சேர்ந்தோம்‌. பெதல்காட்‌ ஊரின்‌ முகப்பிலேயே “சிசு மந்திர்‌” என்ற 
இந்து மத தீவிரப்‌ பிரிவினரின்‌ பள்ளி ஒன்று இருப்பதை நமது தேவ 
ஊழியர்களில்‌ ஒரு சிலர்‌ பார்த்து எங்களிடம்‌ சொன்னார்கள்‌. உண்மையில்‌ 
பெதல்காட்‌ என்ற அந்தச்‌ சிறிய பட்டணம்‌ தீவிர இந்துவாதிகளின்‌ 
இருப்பிடமாகவே இருந்திருக்கின்றது. பெதல்காட்டை ஓட்டி ஒரு நதியும்‌, 
நதியின்‌ குறுக்காக ஒரு பாலமும்‌ இருப்பதை நாங்கள்‌ கவனித்தோம்‌. எல்லா 
வசதிகளோடும்‌ கூடிய பெதல்காட்‌ என்ற அந்தச்‌ சிறிய பட்டணத்தை நீங்கள்‌ 
இந்தச்‌ செய்தியில்‌ காணலாம்‌. 


தீக்கிரையாக வேண்டிய நமது சுவிசேஷ வாகனம்‌ 


நம்முடைய தேவ ஊழியர்களும்‌, வாகனங்களின்‌ டிரைவர்கள்‌ 
இருவரும்‌ தங்களால்‌ முடிந்த அளவு தேவனுடைய பிரசுரங்களை சுமந்து 
கொண்டு பெதல்காட்‌ என்ற அந்த இடத்தின்‌ அனைத்துப்‌ பகுதிகளுக்கும்‌ 
சென்று அவைகளை விநியோகித்தனர்‌. பெதல்காட்டின்‌ பிரதான கடை 
வீதிக்கு மேலாக இருந்த ஒரு மேல்நிலைப்‌ பள்ளியிலும்‌ 2 ஆரம்ப 
பள்ளிகளிலும்‌ சேர்த்து மொத்தம்‌ 448 மாணவ மாணவியர்களுக்கு பாஸ்டர்‌ 
சகோதரன்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்களும்‌, சகோதரன்‌ நார்ட்டன்‌ அவர்களும்‌ 
இதர சில தேவ ஊழியர்களுமாகச்‌ சேர்ந்து தேவனுடைய சுவிசேஷப்‌ 
பிரசுரங்களைக்‌ கொடுத்தனர்‌. மற்ற தேவ ஊழியர்களும்‌ வாகன டிரைவர்களும்‌ 
வேறு ஒரு பகுதிக்குச்‌ சென்று ஊழியம்‌ செய்தனர்‌. 


நாங்கள்‌ பெதல்காட்‌ என்ற அந்த இடத்திற்குச்‌ சென்ற சமயம்‌ வெயில்‌ 
கடுரமாக அடித்துக்‌ கொண்டி ருந்தது. தேவ ஊழியர்கள்‌ மற்றும்‌ டிரைவர்கள்‌ 
எல்லாரும்‌ வாகனங்களை விட்டு விட்டு ஊழியத்தின்‌ நிமித்தமாக வெளியே 
சென்றுவிட்டோம்‌. நமது வாகனங்களில்‌ ஒன்றை கடைவீதியின்‌ 


மையப்பகுதியின்‌ இடது கை ஓரமாகவும்‌ அடுத்த வாகனத்தை மிகவும்‌ 


95 





இறக்கமான இடத்தில்‌ நதியின்‌ பாலத்திற்கு கொஞ்ச தூரத்திலும்‌ 
நிறுத்தியிருந்தோம்‌. நாங்கள்‌ ஒருவரும்‌ வாகனங்களின்‌ அருகில்‌ இல்லாததை 
அறிந்த பொல்லாத விஷமிகள்‌ மையப்பகுதியில்‌ நிறுத்தப்பட்டி ருந்த 
வாகனத்திற்கு தீ வைக்க முயற்சி செய்திருக்கின்றனர்‌. தெய்வாதீனமாக தான்‌ 
கொண்டு சென்ற சுவிசேஷப்‌ பிரசுரங்கள்‌ முடிந்த காரணத்தால்‌ திரும்பவும்‌ 
பிரசுரங்கள்‌ எடுப்பதற்காக நமது வாகனத்தை நோக்கி வந்த பாஸ்டர்‌ 
சகோதரன்‌ ஜேம்ஸ்‌ அவர்கள்‌ வாகனத்தின்‌ அடியில்‌ டயருக்கு அருகில்‌ ஒரு 
காலி அட்டைப்பெட்டியில்‌ நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதைக்‌ 
கண்ணுற்று திகைப்புற்று உடனடியாக அந்த அட்டையை காலால்‌ வெளியே 
தட்டிவிட்டிருக்கின்றார்கள்‌. பின்னர்‌ நாங்கள்‌ எல்லாரும்‌ அந்த வண்டி 
அருகில்‌ வந்தபோது வண்டிக்குப்‌ பின்னால்‌ பூமியில்‌ நன்றாகவே நெருப்பு 
எரிந்து புகைந்து கொண்டிருப்பதை நாங்கள்‌ கண்டு திகைப்புற்றோம்‌. 
வண்டியின்‌ பின்‌ சக்கர டயருக்கு கீழாக நெருப்பு எரிந்து கொண்டிருந்த 
விபரத்தை சகோதரன்‌ எங்களிடம்‌ துக்கத்துடன்‌ சொன்னார்கள்‌. உண்மையில்‌ 
அவர்கள்‌ அந்த நேரம்‌ வாகனத்துக்கு அருகில்‌ வராமலிருந்திருந்தால்‌ 
நிச்சயமாக டயரில்‌ நெருப்பு நன்றாகப்‌ பற்றிப்பிடித்து வாகனம்‌ முழுவதையும்‌ 
எரியப்பண்ணியிருக்கும்‌. காரணம்‌, வாகனத்தின்‌ உள்ளே நிறைய 
அட்டைப்பெட்டிகளும்‌, அவைகள்‌ நிறைய தேவனுடைய சுவிசேஷ 
பிரசுரங்கள்தான்‌ இருந்தன. துரிதமாக தீப்பற்றி எரிய எல்லாம்‌ ஆயத்தமாக 
இருந்தன. தனது வாகனம்‌ தீயிலிருந்து தப்பிக்கொண்டதை அறிந்த அந்த 


96 


வாகனத்தின்‌ உரிமையாளர்‌ மனோஜ்‌ அவர்கள்‌ ஒரு நிமிட நேரம்‌ அப்படியே 

9 6 ட ப ு ர [ன » ச 8 ட © 
ஸ்தம்பித்துப்‌ போனாலும்‌ கர்த்தர்‌ அவர்‌ களுடைய வாகனத்தை அற்புதமாகப்‌ 
பாதுகாத்துக்‌ கொண்டார்‌ என்று மனதார உணர்ந்து அண்டவருக்கு நன்றி 


செலுத்தினார்‌. 


உண்மையாகவே தேவனுடைய கிருபையின்‌ கரம்‌ எங்களோடி ரந்த 
படியால்‌ எங்களது வாகனம்‌ எந்த ஒரு சேதமுமின்றி தப்பிக்‌ கொண்டது. 
கர்த்தருக்கே துதி உண்டாவதாக. ஆண்டவருடைய அருமைப்‌ 
பிள்ளைகளாகிய நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ பரதேசிகளாகிய எங்களுக்காக 
ஏறெடுத்துக்‌ கொண்டிருந்த உங்கள்‌ உருக்கமான ஜெபங்களைக்‌ கர்த்தர்‌ 
கேட்டு இந்தப்‌ பெரிய தயவை எங்களுக்குப்‌ பாராட்டினார்‌ என்று நாங்கள்‌ 
முழுமையாக விசுவாசிக்கின்றோம்‌. அவருக்கு துதி ஏறெடுக்கின்றோம்‌. கர்த்தர்‌ 
உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடிமைகளாகிய நாங்களும்‌ கர்த்தருக்குள்‌ 
நீங்கள்‌ நன்கு அறிந்தபடி, எங்கள்‌ ஒவ்வொரு நாள்‌ தேவ ஊழியங்களையும்‌ 
இப்படிப்பட்ட கொடிய காரியங்களுக்கு விலக்கி ஊழியங்களை கர்த்தரே 
முழுமையாக பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக அந்த நாள்‌ 
இராக்காலங்களிலும்‌, விடிபகல்‌ நேரங்களிலும்‌, ஊழியத்திற்குப்‌ 
புறப்படுவதற்கு முன்பும்‌ எவ்வளவாக ஜெபித்து வந்தோம்‌ என்பதைக்‌ கர்த்தர்‌ 
அறிகின்றவராக இருக்கின்றார்‌. 


மோனாவில்‌ நடைபெற்ற தேவ ஊழியங்கள்‌ 


ஒரு நாள்‌ காலை நாங்கள்‌ கேர்னாவிலிருந்து 35 கி.மீ. தாரத்திலுள்ள 
மோனா என்ற இடத்திற்கு சுவிசேஷ ஊழியத்திற்காகப்‌ பிரயாணப்பட்டோம்‌. 
அல்மோரா செல்லும்‌ பிரதான பெரிய ரஸ்தாவில்‌ கோசி நதிக்‌ கரை ஓரமாக 
நாங்கள்‌ கணிசமான தூரம்‌ சென்று இடைவெளியில்‌ நாங்கள்‌ மோனா என்ற 
இடத்திற்குப்‌ பிரிந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. எங்கள்‌ வழித்தடத்தில்‌ 
லோஹாலி, ஜாம்டுவா, நவ்லி, காக்ரிகாட்‌, மானாஸ்‌ போன்ற இடங்களில்‌ 
தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்து நாங்கள்‌ ஊழியம்‌ செய்துவிட்டு 
சுயால்பாரி என்ற இடத்திலிருந்த ஒரு உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 
படித்துக்கொண்டிருந்த 66 மாணவ மாணவியருக்கு ஆண்டவருடைய 
பிரதிகளைக்‌ கொடுத்தோம்‌. அதின்‌ பின்னர்‌ கினாபானி, நைனிபால்‌ என்ற 
இடங்களில்‌ எங்கள்‌ வாகனங்களை நிறுத்தி ஊழியம்‌ செய்த பின்னர்‌ அபனா 
பஜார்‌ என்ற இடத்தில்‌ ஊழியம்‌ செய்துவிட்டு குராப்‌ என்ற இடத்திலிருந்த 
ஒரு ஆரம்ப பாடசாலையில்‌ படம்‌ காண்‌ பித்து அங்கிருந்த 52 பிள்ளைகளுக்கு 
தேவனுடைய பிரகரங்களைக்‌ கொடுத்த பின்னர்‌ தியாரி என்ற இடத்திலிருந்த 


WE | ல்‌ 
ரி ல்‌ 
கோச்‌ க. 


ஆ 0 iy 
x த்‌, £4 
25 ஓ: டன்‌ 
்‌ 

| தஆ! இன்த 

ன்‌ ti ந. அரிசி க்‌ 

ன்று 
2 ச 2. ஆசை 





ஒரு ஆரம்ப பாடசாலையிலும்‌ படம்‌ காட்டி ஆண்டவருடைய 
சுவிசேஷத்தை அறிவித்தோம்‌. அந்தப்‌ பள்ளியில்‌ 57 மாணாக்கர்கள்‌ இருந்தனர்‌. 
அங்கிருந்து சிமாயால்‌ என்ற ஊரின்‌ சிறிய கடை வீதியில்‌ எங்கள்‌ 
வாகனங்களை நிறுத்தினோம்‌. அந்தக்‌ கடை வீதிக்கு உச்சியில்‌ மலைமேல்‌ ஒரு 
பள்ளி இருந்தது. 70 மாணவ மாணவிகள்‌ கல்வி பயின்ற அந்தப்‌ பள்ளிக்கு 





98 


நமது ஊழியர்கள்‌ செங்குத்து மலை ஏறிச்‌ சென்று தலைமை அசிரியரின்‌ 
அனுமதி பெற்று அவர்களை ஒன்றாக அமரச்‌ செய்து நமது பாஸ்டர்‌ 
சகோதரன்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்கள்‌ படம்‌ காண்பித்து ஆண்டவருடைய 
சுவிசேஷ நற்செய்தியை சொன்ன பின்னர்‌ தேவனுடைய ஜீவனுள்ள 
வார்த்தைகளை அவர்களுக்குக்‌ கொடுத்திருக்கின்றனர்‌. மலை உச்சியில்‌ 
அமைந்துள்ள சிமாயால்‌ ஊர்ப்‌ பள்ளிக்கூடத்தையும்‌, நமது தேவ ஊழியர்கள்‌ 
கஷ்டப்பட்டுச்‌ செங்குத்து மலை ஏற்றம்‌ ஏறி அந்தப்‌ பள்ளிக்குச்‌ 
செல்லுவதையும்‌ நீங்கள்‌ பார்க்கலாம்‌. அந்தப்‌ பள்ளி அமைந்திருந்த இடம்‌ 
எத்தனை உயரமானது என்பதை இங்குள்ள படத்தை வைத்து உங்களால்‌ 


கண்டு கொள்ள முடியா து. 


அதின்‌ பின்னர்‌ அங்கிருந்து நாங்கள்‌ ஜப்பார்‌ என்ற கிராமம்‌ வந்து 
அங்குள்ள சிறிய பள்ளியில்‌ பிள்ளைகளுக்கு துண்டுப்‌ பிரதிகளைக்‌ கொடுத்த 
பின்னர்‌, மோனா என்ற இடத்திலுள்ள மேல்‌ நிலைப்‌ பள்ளி மாணவ 
மாணவியருக்கு அந்தப்‌ பள்ளியின்‌ பிரின்ஸ்பால்‌ அவர்களின்‌ அனுமதி பெற்று 
215 பேருக்குப்‌ படம்‌ காண்பித்து தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்தோம்‌. 
அந்த இடத்தில்‌ அன்பின்‌ அண்டவர்‌ எங்களுக்கு ஒரு அருமையான 
ஊழியத்தைத்‌ தந்தார்‌. கர்த்தருக்குத்‌ துதி உண்டாவதாக. 


மேஹ்ரா காம்‌ என்ற இடத்தில்‌ நடைபெற்ற ஊழியங்கள்‌ 


நாங்கள்‌ தங்கியிருந்த கேர்னா என்ற இடத்திலிருந்து மேஹ்ரா காம்‌ 
என்ற இடம்‌ 25 கிமீ. தொலைவில்‌ உள்ளது. ஹல்த்வானி பட்டணம்‌ செல்லும்‌ 
வழித்தடத்தில்‌ அமைந்துள்ள அந்த இடத்திற்கும்‌ இடையிலுள்ள 
கிராமங்களிலும்‌ கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்ய நாங்கள்‌ ஒரு நாள்‌ காலை 
ஜெபத்துடன்‌ புறப்பட்டோம்‌. நாங்கள்‌ சந்தித்த முதல்‌ கிராமம்‌ ராம்கட்‌ 
என்பதாகும்‌. அங்கு ஊழியம்‌ செய்துவிட்டு எங்கள்‌ வழிப்‌ பாதையின்‌ வலது 
கைப்‌ பக்கத்தில்‌ சற்று தொலைவில்‌ ஒரு பள்ளிக்கூடம்‌ மேட்டில்‌ இருப்பதை 
நாங்கள்‌ கவனித்தோம்‌. நம்முடைய தேவ ஊழியர்களில்‌ சிலர்‌ அந்தப்‌ 
பள்ளியில்‌ உள்ள பிள்ளைகளுக்கு சுவிசேஷப்‌ பிரசுரங்களைக்‌ கொடுக்க 
ஆவலுள்ளவர்களாய்‌ பள்ளத்தில்‌ இறங்கி விரைந்து சென்றார்கள்‌. அவர்கள்‌ 
அந்தப்‌ பள்ளி வாசலை அணுகி முதலாவது அந்தப்‌ பள்ளியின்‌ ஆசிரியாளுக்கு 
பிரதிகளைக்‌ கொடுத்து முடிக்கவும்‌ அந்தப்‌ பள்ளியை பார்வையிட வந்த 
கல்வித்‌ துறை அதிகாரிகள்‌ 6 பேர்‌ வந்து சேர்ந்தனர்‌. அதின்‌ காரணமாக 
பள்ளிப்‌ பிள்ளைகளுக்கு பிரதிகளைக்‌ கொடுக்க முடி யாமல்‌ நமது ஊழியர்கள்‌ 
துக்கத்தோடு திரும்பி வந்தனர்‌. எனினும்‌ நாங்கள்‌ எங்கள்‌ ஊழியங்களை 


MRT A 
le இ, ங்‌ 


்‌ குட ப்‌ யம: 4 
௮ 
ந 5 


டாய்‌ இத்‌ வேந்து. 


1... அறிக்க. 78 24 4 
1 4 த்‌ இரச 2 
அது 4 A ¢ டட A 
vt 75% இந 
தீ 7: 
ப 7” 4 ச்‌ 


GN 
* 


6 ௮  ன்க்து 
ஷட்‌ 1 “பி ்‌ 
> 1 ்‌ 8 
Na த ழ்‌ ச. 
(ஆ. அடத > 
ரு... |. 3 எ 1 1, அட ம்‌ 
7 ஓ 





முடித்துத்‌ திரும்பும்‌ வழியில்‌ அந்தப்‌ பள்ளிக்குத்‌ திரும்பவும்‌ சென்று பள்ளிப்‌ 
பிள்ளைகள்‌ அனைவருக்கும்‌ மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய 
வார்த்தைகளைக்‌ கொடுத்தோம்‌. பாடலி என்ற இடத்திலுள்ள அந்தப்‌ 
பள்ளிக்கு நமது ஊழியர்கள்‌ சென்று கொண்டிருப்பதை நீங்கள்‌ படத்தில்‌ 
காணலாம்‌. நாங்கள்‌ அங்கிருந்து ராதிகாட்‌ என்ற இடத்திற்குச்‌ சென்றோம்‌. 
அந்த இடத்தில்‌ ஒரு பெரிய வளாகத்தில்‌ நிறைய விதவிதமான 
இந்துக்கோயில்கள்‌ நிறைய மக்கள்‌ கூட்டத்துடன்‌ இருப்பதை நாங்கள்‌ 
கவனித்தோம்‌. அந்த உத்தராஞ்சல்‌ மலைநாட்டில்‌ ஆங்காங்கு வெகு தொலை 
தூரத்தில்‌ மிகுந்த மலை உச்சிகளில்‌ இருக்கும்‌ கேதார்நாத்‌, பத்ரிநாத்‌, கங்கோத்ரி, 
யமுனோத்ரி போன்ற இடங்களில்‌ இருக்கும்‌ எல்லா இந்துக்கோயில்களைப்‌ 
போன்ற அமைப்பில்‌ அந்தக்‌ கோயில்கள்‌ உள்ளன. எல்லாக்‌ 
கடவுளர்களையும்‌ மக்கள்‌ ஒரே இடத்தில்‌ கண்டு தரிசிக்கவும்‌ அதின்‌ வாயிலாக 
தங்களுக்குப்‌ பிழைப்பை உண்டாக்கிக்‌ கொள்ளவும்‌, அப்பாவி மக்களை 


ஏமாற்றவும்‌ அப்படிச்‌ செய்திருக்கின்றனர்‌. 


அந்த ராதிகாட்‌ என்ற இடத்தில்‌ நாங்கள்‌ ஒரு சிலருக்கு மட்டும்‌ 
தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்தோம்‌. ஆனால்‌, ராதிகாட்டுக்கு மேலாக 
மலையிலிருந்த ஒரு ஆரம்ப பள்ளியிலும்‌, ஒரு மேல்நிலைப்‌ பள்ளியிலும்‌ 
கல்வி பயின்ற சுமார்‌ 500 மாணவ மாணவியர்களுக்கும்‌, ஆசிரியர்ளுக்கும்‌ 


சுவிசேஷ பிரசுரங்களை ஜெபத்தோடு கொடுத்தோம்‌. அங்கிருந்து தட்லா 


100 


கச்சி என்ற இடத்திற்கு வந்து அங்கிருந்த ராம மக்களுக்கும்‌, அங்கிருந்த 
உயர்நிலைப்‌ பள்ளி மாணவர்கள்‌ சுமார்‌ 100 பேர்களுக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கொடுத்தோம்‌. அங்கிருந்து நிக்கல்காத்‌ மற்றும்‌ 
மேஹ்ராகாம்‌ போன்ற கிராமங்களில்‌ மக்களுக்கு தேவனுடைய 
வார்த்தைகளைக்‌ கொடுத்துவிட்டு கேர்னாவுக்குத்‌ திரும்பினோம்‌. 


கேர்னாவில்‌ நாங்கள்‌ 10 நாட்கள்‌ தங்கியிருந்து அந்த இடத்தைச்‌ 
சுற்றியுள்ள அநேக சிறிதும்‌ பெரிதுமான கிராமங்களிலும்‌, அநேக 
பள்ளிக்கூடங்களிலும்‌ தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து, 
வாஞ்சையுள்ள அநேக மக்களின்‌ முகவரிகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
கேர்னாவிலிருந்து நாங்கள்‌ 45 கிமீ. தொலைவிலுள்ள கோசி என்ற இடத்திற்கு 
புறப்படுவதற்கு முன்னர்‌ நாங்கள்‌ கேர்னாவில்‌ தங்கியிருந்த அரசாங்க ஓய்வு 
விடுதியின்‌ பணியாளர்கள்‌ அனைவருக்கும்‌ எங்கள்‌ வசமிருந்த கிறிஸ்தவ 
பிரசுரங்கள்‌ அனைத்திலும்‌ வகைக்கு ஒன்றாகக்‌ கொடுத்தோம்‌. அவைகளை 
அவர்கள்‌ மிகுந்த ஆர்வத்துடன்‌ வாங்கி வாசித்து தங்கள்‌ வசம்‌ பத்திரமாக 
வைத்துக்‌ கொண்டார்கள்‌. நாங்கள்‌ கோசி என்ற இடத்திற்கு பிரயாணப்பட்ட 
அந்த நாளின்‌ காலை வேளையில்‌ கேர்னாவின்‌ நீண்ட கடைவீதி முழுவதும்‌ 
காணப்பட்ட மக்கள்‌ அனைவருக்கும்‌, வெளியிடங்களிலிருந்து அந்த 
இடத்திற்கு அப்பொழுது வந்திருந்த அநேக மக்களுக்கும்‌ தேவனுடைய 
சுவிசேஷப்‌ பிரசுரங்களை சுமார்‌ ஒரு மணி நேரத்திற்கும்‌ கூடுதலாக நின்று 
கொடுத்துவிட்டு அங்கிருந்து கோசிக்கு எங்கள்‌ வாகனங்களில்‌ ஜெபத்துடன்‌ 
பயணப்பட்டோம்‌. கர்த்தருக்கே மகிமை. கேர்னாவைச்‌ சுற்றி நாங்கள்‌ செய்த 
ஊழியங்களில்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ இடங்களை நான்‌ இங்கு குறிப்பிடவில்லை. 
கேர்னாவைச்‌ சுற்றி செய்யப்பட்ட ஊழியங்களை கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கவும்‌ 
நமது பிரயாசங்களின்‌ பலனை நாம்‌ மோட்சத்தில்‌ கண்டு களிக்கவும்‌ அன்பாக 
ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. நாங்கள்‌ கொடுத்த ஆண்டவருடைய சுவிசேஷப்‌ 
பிரசுரங்களை அசை அவலோடு பற்றுப்‌ படிக்கும்‌ சில புகைப்படங்களை 
நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ காண்பீர்கள்‌. 


101 


999777 


தனு 


5 ஷா: அ NNN Pa 


qe 


4 


ENS 


த) 


fi 





102 


அய 


% 





103 


வெட ன்‌ ஆ. பயில்‌ பட்ட. "ஆட ரிடிவிவைலைை 








்‌ 
ச 
" 
wT 
7 ்‌ . | 
1 6 A 7 
பனி லீ » 
» ௩ ஆ ட 2) னஸ்‌ 
டட பக்த க: அல்‌ ய) ய பர: 





REGISTERED NEWS PAPER 
Regn. No. M : 8850 / 1970 


& AT ipo பன்‌ CA 
AOD ன்‌ ப ர்‌ சல 
sisi 4 
7x x ௫. ஜீ பூ y ச, (4 3 ௪3 
2. எழுக, a பு N's». ஆத்த சாத * 
24: பை வெவ்வே சிப சட்டம 


Edited and Published by N. Samuel 


MAILING ADDRESS:  N, Samuel, Editor, "Deva Ekkalam'", 
Post Box No. 6, Kotagiri - 643 217, Nilglris. 





டடம Printing Press 


